“ செந்தமிழ் ” ப்பிரசுரம் - கஉ . 


ஸ்ரீ : 


கடவுள் துணை 


பன்னிருபாட்டியல் 


[ மூலம் மட்டும் ) 


இரண்டாம்பதிப்பு 


31857 


தமிழ்க் 


மதுரைக 


07 
* 
THE 


சங்கம் 
, 


* 


THE 
MADURE 


LL 


முன்னைச் செந்தமிழ் ” ப்பத்திராசிரியர் 
திரு . ரா . இராகவையங்காரவர்கள் 


பரிசோதித்தபடி . 


மதுரைத்தமிழ்ச்சங்கழத்திராசாலை , மதுரை . 


1951 


விலை அணா -12 . 


பிழையும் திருத்தமும் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


3 


21 


மழவெனத் 


ழறவெனத் 


23 


மன்னுவ 


மன்னுவர் 


7 


3 


வென்னு 


னன்னு. 


8 


17 


டாகு 


9 


3 


வலியன் 


வலியான் 


11 


21 


திருந்திச் 


திருந்திய 


25 


22 


நானுள 


ரானும் 


32 


9 


திளையாள் 


திளையார் 


53 . 


4 


தொடுப்பது 


தொகுப்பது 


பதிப்பாசிரியர் முன்னுரை 


பாட்டியல் என்பது செய்யுளிலக்கணத்தினுள் ஒரு பிரிவாகும் . 
இவ்விலக்கணங்கூற எழுந்த தமிழ் நூல்கள் பலப்பல . அவற்றுள் 
பன்னிருபாட்டியல் என்பது பன்னிரண்டு பாட்டிலக்கணம் என்று 
பொருள்படும் . அஃது ஆகுபெயராய் வெவ்வேறாசிரியர்களால் 
இயற்றப்பட்ட பாட்டிலக்கண நூல் பன்னிரண்டினை உணர்த்துவ 
துடன் அப்பன்னிரண்டு நூல்களிலிருந்து பிற்காலத்தாரொருவர் 
எடுத்துத் தொகுக்த சூத்திரங்களையுடையதொரு தொகை 
நூலினையும் உணர்த்திநிற்கும் . 


பல 


கோவைக்கொத்துப்போலப் பாட்டிலக்கண நூல்களி 
லிருந்து எடுத்துத்தொகுக்கப்பட்ட சூத்திரங்களையுடைய 
நூலுள் 1 அகத்தியர் , 2 அவிநயனார் , 3 இந்திரகாளியார் , 4 கபி 
லர் , 5 கல்லாடர் , 6 கோவூர்கிழார் , 7 சீத்தலையார் , 8 செயிற்றிய 
னார் , 9 சேந்தம்பூதனார் , 10 நற்றத்தனார் , 11 பரணர் , 12 பல் 
காயனார் , 13 பெருங்குன்றூர் கிழார், 

ழார் , 14 பொய்கையார் , 
15 மாபூதனார் என்னும் பதினைந்து பாட்டியற்புலவர் பெயர்கள் 
குறிக்கப்பட்டுள்ளன . அவைகொண்டு பாட்டியனூல் பன்னிரண்டு 
வையென்றோ அவற்றை இயற்றினார் இன்னாரின்னாரென்றோ 
துணியுமாறில்லை . 


இப்பன்னிருபாட்டியல் 360 சூத்திரங்களுடையது ; அவற்றுள் 
359 சூத்திரங்கள் நூற்பா . 204 - ஆம் சூத்திரம் ஒன்று மட்டும் 
நேரிசைவெண்பா. எழுத்தியல் சொல்லியல் இனவியல் என்னும் 
மூன்றியல்களுடைய இந்நூலுள் எழுத்தியல் எழுத்தின் பிறப்பு , 
வருணம் , கதி , உண்டி , பால் , தானம் , கன்னல் , புள் , நாள் என் 
னும் ஒன்பதனையும் விரிப்பது . சொல்லியல் , சீர்க்கணம் மங்கலச் 
சொல் பெயர்ப்பொருத்தம் என்பவற்றை விளக்குவது . இனவியல் , 


பாப்பொருத்தம் பாவினம் என்பவற்றை விளம்புவது . இதனுள் 
பாவினம் சாதகம் முதல் கையறுநிலை இறுதியாக அறுபத்தாறாகக் 
கூறப்பட்டன . பாவினம் 96 என்பாரும் அதனினும் மிகுத்துக் 
கூறு வாரும் உண்டு . 


இந்நூல் முன்னைச் செந்தமிழ்ப்பத்திராசிரியராயிருக்கவரும் 
ஸேது ஸம்ஸ்தான 

மஹாவித்வானும் ஆன பாஷாகவிசேகர் திரு. 
ரா . இராகவையங்காரவர்களால் நன்காராய்ந்து 1904 - ஆம் ஆண்டு 
முதன் முறை செந்தமிழ்ப் பிரசுரமாக வெளியிடப்பட்டது . அம் 
முதற்பதிப்புப் பிரதிகள் முழுதும் செலவாய்விட்டமையால் அப் 
பதிப்பிலுள்ளபடி இப்பொழுது இரண்டாமுறை பதிக்கப்பட்டுள் 

இப்பதிப்பில் இச்சங்கத்துள்ள ஏட்டுச்சுவடிகளில் யான் 
கண்ட பிரதி பேதம் முதலியனவும் கீழ்க்குறிப்பிற் காட்டப் 
பட்டுள்ளன . 


ளது . 


இவ்விரண்டாம்பதிப்பு முடிந்தபின் இதனைக்கண்ணுற்ற முன் 
னாட் சென்னைப்பல்கலைக்கழகத் தமிழாராய்ச்சித் துறைத் தலைவரும் 
என் அருமைநண்பருமான ராவ்ஸா ஹிப் திரு . S. வையாபுரிப்பிள்ளை 
யவர்கள் தம்மிடம் உ 

உள்ள பன்னிருபாட்டியற்பிரதிகளோடு இவ் 
விரண்டாம்பதிப்புப்பிரதியினையும்வைத்து ஒப்பு நோக்கித் தாம் 
கண்ட பிரதிபேதம் முதலியவற்றை அன்புடன் குறித்தனுப்பினார் 
கள் . அவை ஏற்றபெற்றி அடுத்தபதிப்பிற் சேர்த்துக்கொள்ளப் 
படும் . தமக்குள்ள பலபணிகளுக்கிடையே இப்பதிப்பினை ஒப்பு 
நோக்கிப் பிரதிபேதம் முதலியவற்றைக் குறித்தனுப்பிய பிள்ளை 
யவர்களுகவி பாராட்டக் கக்கது . 


இங்கனம் , 
திரு . கி . இராமாநுஜையங்கார் , 

பதிப்பாசிரியர் . 


D 


ஸ்ரீ : 
பன்னிரு பாட்டியல் . 


பாயிரம் . 
சொல்லின் கிழத்தி மெல்லிய லிணையடி 
சிந்தையில் வைத்து முன்னோர் பொருணெறி 
கூட்டி யுரைப்பல் பாட்டியன் மரபே . 

எழுத்தியல் . 
1 ஏத்திய வோத்திய லெழுத்திய லியம்பிற் 

பிறப்பும் வருணமுஞ் சிறப்பாங் கதியு 
மிருவகை யுண்டியு மூவகைப் பாலும் 
பொருவி றானமுங் கன்னலும் புள்ளு 
நயம்பெறு நாளு மியம்புதல் கடனே . 

( க ) 
க.-- பிறப்பு . 
2 சிறப்புடை யெழுத்தின் பிறப்பினி துரைப்பின் 
முந்நான் குயிரு முதல்வன் படைத்தனன் . 

( க ) 
3 நல்லுயிர்ப் பகுதி நான்முகன் படைத்தனன் : பொய்கையார் . 
4 கண்ணுத றிருமால் கதிர்வேன் முருகன் 

விண்ணவர் தலைவன் வெங்கதிர் வெண்மதி 
1நிதிக்கோன் கூற்றுவ னெடு நீர் வருண 
னென்னுங் கடவுள ரிரண்டிரண் டாக 

மன்னிய வொற்று வகைவேறு படைத்தனர் . ( ங ) 
5 ஒன்பது தேவரு முடம்பு படைத்தனர் : பொய்கையார் . ( ச ) 

தரம் உ- வருணம் . 
6 நறுமலர்த் திசைமுக னீச னாரண 
னறுமுகன் படைத்தன வந்தணர் சாதி . 
அவை : - அகரமுதற் பன்னீருயிரும் , 

க , ங , ச , ஞ , ட , ணவும் . 
( பிரதிபேதம் .) 1 நிதிக்கோ னியமன் . 2 வகைப்படைத்தனரே , 


க 


2 


பன்னிருபாட்டியல் . 


( ங ) 


7 திருமா லரனே திசைமுகன் குமரன் 

மரபிற் படைத்தன மறையவர் சாதி : பரணர் . ( உ 
8 இந்திரன் வெங்கதிர் சந்திரன் படைத்தன 
துன்னருஞ் சிறப்பின் மன்னவர் சாதி . 

அவை :-த , ந , ப , ம , ய , ர . 
9 இந்திர னிரவி சோமனிம் மூவர் 
தந்த வெழுத்தே யாசர் சாதி : 

பரணர் . ( ச ) 
10 திருமிகு நிதிக்கோன் வருணன் படைத்தன 
வணிமிகு சிறப்பின் வணிகர் சாதி . 
வ 

( ரு ) 
அவை :-ல , வ , ற , ன . 
11 இயம னிதிக்கோ னென்றிவர் படைத்தன 
வசைதீர் சிறப்பின் வணிகர் சாதி : 

( சு ) 
இது வேறொரு மதம் . 
12 கூற்றுவன் படைத்தன கூற்றன விரண்டு 
மேத்திய மரபிற் சூத்திரர் சாதி . 

( ) 
அவை :-ழ , ள . 
13 இயமன் படைத்த விருவகை யெழுத்துந் 
துகடீர் மரபிற் சூத்திரர் சாதி : 

பரணர் . ( 
இதுவும் வேறொரு மதம் . 
14 ஒற்றுமைக் காலையும் வேற்றுமைக் காலையும் 

பிறவியும் வருணமும் பெறுமென மொழிப. ( கூ ) 
15 உயிர்மெய் போல வொற்றுமிம் முறைபெறும் . ( க 0 ) 
16 உயிர்மெய் வழக்க மெய்வழக் காகும் 
வேற்றுமைக் கண்ணே யென்றார் பிறரும் . 

( கக ) 
17 நால்வகை வருணத் தோர்க்கு நால்வகை 

யியம்பு மெழுத்தை யியம் புவர் முதன்மொழி 
மற்றவை மயங்கினும் வரையா ராண்டே . 

( கஉ ) 
18 மக்கட் சாதி நான்கிற்கும் வகுத்த 

தத்தஞ் சாதி யெழுத்தே யவரவர்க்கு 
வைத்து முன் னெடுப்பி னதுமாண் புடைத்தே 
மயங்கினும் வரையார் பயன்பட வரினே : இந்திரகாளியார்.. 


( 
அ 
) 


எழுத்தியல் . 


3 


கூ- கதி . 
19 வானவர் மக்க ணரகர் விலங்கென 
வூனமில் கதியே யொருநான் காகும் . 

( க ) 
20 கதியெனப் படுபவை காண்டக விரிப்பிற் 

றேவர் மக்க ணரகர் விலங்கென 

மேவிய கதிக ளீரிரண் டாகும் : இந்திரகாளியார் . ( உ ) 
21 தேவர் மக்க ணரகர் விலங்கென 

மேவிய நான்கே யெழுத்தியல் கதியே : பரணர் . ( ங ) 
22 அவற்றுள் , 

உயிர்க்குறில் வல்லின மீற்றெழுத் தொழியப் 
பயிர்ப்புறு வானவர் கதியெனப் படுமே . 

( ச ) 
23 தேவர் கதியே தெரியுங் காலை 
அ இ உஎ கசட தபவே : 

பரணர் . 
24 மக்கட் கதியே நெட்டுயிர் நான்கொடு 
மிக்க சிறப்பின் எஞண நமவே . 

( சு ) 
25 

அவைதாம் , 
ஆஈ 

ஈ ஊஏ ஙஞண நமக்கள் 
மேவிய மக்கட் கதியென விளம்புவர் . 

( எ ) 
26 ஒழிந்த ஐஔ ஆய்த வெழுத்துங் 
கழிந்த வளனவு நரகர் கதியே . 

( அ ) 
27 ஒ ஓ விரண்டும் யால றழவெனத் 

தொக்கன வைந்தும் விலங்கின் கதியே . 
28 மன்னுவ தேவர் மக்கள் செய்யுளுண் 
மன்னா விலங்கொடு நரகர் கதியே . 

( க 0 ) 
29 விலங்கு நாகும் விலங்கின வென்ப : இந்திரகாளியார் . ( கக ) 
30 நரகும் விலங்கும் வரை ரீண்டே 
தேவரு மக்களு மேவின பாட்டே . 

( கஉ ) 


க 


( பி - ம் .) | நரகரும் . 


4 


பன்னிருபாட்டியல் . 


ச .-- உண்டி . 


3 


31 அமுதென விடமென வருமிரு வகையு 
முணவெனப் புலவ ருரைத்தன ருளரே . 

( க ) 
32 நஞ்சென வமுதென நவிலவும் படுமே : பொய்கையார் . ( உ ) 
33 உணவே யமுதமும் விடமு மாகும் : அவிநயனார் . ( ங ) 
34 உயிர்க்குறி னான்கொடு கசதப நமவ 
மயக்கற வமுத வெழுத்தாகு மென்ப .. 

( ச ) 
அவை :-அ, இ , உ , எ , க , ச , த , ப , ந , ம , வ . 
35 இவ்வுயிர் மெய்யோ டியைந்தன கொளலே . 

( ரு ) 
36 ஆஓ விரண்டும் யால மூன்றுந் 

தாவிலிவ் விருவகைக் கூட்டத் தியைந்தவு 
மளபு மாய்தமு மைவகைக் குறுக்கமு 
* முளமலி புலவ ருரைத்தனர் நஞ்சென் 
றவையொரு பெயர்மருங் கணைய நிற்பி 
னவையுறு துஞ்சலு நடுக்கமுஞ் செய்யும் . 

( சு ) 
37 இருவகைக் கூட்டத் தியைந்தமேற் கூறிய 

ஆகார வோகாரத் தொடுய ரலக்க 

ளென்னு மொற்றொடு மியைந்தவுயி ரளபெடை . 
38 ஐவகைக் குறுக்கமு மறையுங் காலை 

இகர உகர ஐகார ஒளகார 

மகர மென்னு மிவற்றின் குறுக்கம் . 
39 ஆ ஒயரல முதலிய வளபெடை 

யாய் தமைங் குறுக்க முளப்பட வெல்லாம் 
விடமென மொழிப மெய்யுணர்ந் தோரே : 

பரணர் . ( கூ ) 


5 


( 
எ 
) 


( 
அ 
) 


( பி - ம் . ) 1 விருவகை யெழுத்து . 2 மயக்கறு மமுதெழுத்தாகு ; எனப்பதி 
னொன்று மமுதென மொழிப. 3 அவைதாம் , அஇ உஎ கசதா பமவ , 
வெனப்பதி னொன்று மமுதென மொழிப் , 4 முள மகிழ் . னவையுறு 
துஞ்சலுங் கெடுதலுஞ் ; னவையுறத் துஞ்சலுங் கெடுதலும் . 


5 


5 


5 


( 50 ) 


எழுத்தியல் . 
40 நஞ்சா மொற்றொடு நடந்த வுயிர்களும் 

வஞ்சமில் புலவர் மறுத்தில ரென்ப ; 
41 

இருவகை யுண்டியென் றெடுத்தன வல்ல 

தாமே நிற்பினுந் தோமில வென்ப ; 
42 நஞ்சு மமுதா மங்கலம் புகினே ; 
43 அமுதெழுத் தென்ற வாதியுயிர் நான்கொடும் 
புண 

சர்ந்த மெய்யை யுணர்ந்தமு தென்ப ; 
44 மெய்யா மமுதின் மேவிய வுயிரும் 
பொய்தீர் புலவர் பொருந்தின வென்ப : 

இவை இந்திரகாளியார் . 


( கக ) 
( கஉ ) 


( கங ) 


( கச ) 


1 40 முதல் 44 முடிய உள்ள சூத்திரங்கள் சங்கத்தில் உள்ள தோர் 
ஏட்டுச்சுவடியிற் காணப்படவில்லை ; அவற்றுக்குப் பிரதியாகப் பின்வரும் 
சூத்திரங்கள் காணப்படுகின்றன . 

குறியதன் முன்ன ராய்தப் புள்ளி 
உயிரொடு புணர்ந்த வல்லாறன் மிசைத்தே . 
‘ வல்லெழுத் தாறோ டெழுவகை யிடத்தும் 
உகரம் அரையாம் யகரமொ டியையின் 
இகரமுங் குறுகு மென்மனார் புலவர் . 
ஐயும் ஒளவும் அளவிற் குறுகும் 
வகார மிசையு மகாரங் குறுகும் . 
நெட்டுயிர் ஆ ஓ யால வியைந்தவும் 
அளபெடை யாய்தக் குறுக்க முளப்பட 
விடமென மொழிப மெய்யுணர்ந் தோரே . 
" நஞ்செனப் படுபவை நாடுங் காலை 
யரல ஆ ஓ 

வியைந்தவு மளபுங் 
குறுகிய வொற்றெழுத் திரண்டுங் கொளலே . 
நஞ்செனப் படுபவை பெயரொடு நிற்பிற் 

அஞ்சல் கெடுதல் சொல்லினர் புலவர் . 
2 " தெரிந்த யாலமேல் என்னும் வெண்பாவுரையில் இவ்வைந்து 
சூத்திரங்களையு மெடுத்தோதி இவற்றை இந்திரகாளியமென்றர் வச்சணந்தி 
மாலையுரைகாரரும் . 


பன்னிருபாட்டியல் . 


ஓ 


ரு.-- பால் . 
45 ஆண்பால் பெண்பா லலியென நின்ற 
மூன்றே பாலென மொழிந்தனர் புலவர் . 

( க ) 
மா 
46 இருவகை யைங்குறி லாண்பா லென்ப . 

( உ ) 
47 அகரமோ டைங்குறி லென்றா ராண்பால் . ! 
48 நெடிலே ழிருவகை பெண்பா லென்ப . 

( ச ) 
49 ஒற்று மாய்தமு மலியெனப் படுமே . 
50 ஒற்றின் வருக்க மொன்பதிற் றிரட்டியும் 
பெற்ற வாய்தமும் பேடெனப் படுமே . 

( சு ) 
- 
51 அவ்வவ் வெழுத்தே யப்பாற் குரிய 

விரவினும் வரையர் ரலியெழுத் தொழித்தே. ( எ ) 
52 2 அவ்விரு பாற்கு மலியெழுத் தாகா 
தம்முண் மயங்கினுந் 3 தாவின் றென்ப . 

( ) 
53 உயிரீ ராறு மாணென மொழிப் 

வுயிர்மெய் யெல்லாம் பெண்ணென மொழிப 
வுடம்பெழுத் தெல்லா நபுஞ்சக மாகும் : பொய்கையார் . ( கூ ) 

சு .-- தானம் . 
54 குறிலைந் துடனெடில் கூட்டி நின்ற 

ஐ ஒள விரண்டும் இ உ வடக்கிப் 
பால குமார வரசு மூப்பு 

மரணமென் றைவகைத் தானம் வகுத்தனர் . ( க ) 
55 முன்பிற் செய்யுண் முதலெழுத் ததற்குப் 
பொருத்தமும் விருத்தமும் பகையுங் கொளலே : 

( 

அகத்தியர் பாட்டியல் . 
| சங்கத்திலுள்ளதோர் ஏட்டுச்சுவடியிற் பின்வருஞ் சூத்திரங்களும் 
காணப்படுகின்றன . " ஆணெழுத் தென்பாகரமொ டைங்குறில் , " நெட் 
டெழுத் தெல்லாம் பெண்ணெனப் படுமே 

இது பரணர் பாட்டியலில் உள்ள தென்பது " குற்றெழுத்தாடூஉ ” 
என்னும் நவநீதப்பாட்டியலுரையால் விளங்குகின்றது . 

( பி - ம் . ) 3 தவறின்றதுவே . 


( 
உ 
) 


எழுத்தியல் . 


7 


7 


( ங ) 


( ச ) 
( ரு ) 


( சு 


( எ ) 


( அ ) 


56 நட்பே யுதாசீ னம்பகை யென்னு 

மொப்புடைக் குறிப்பி னொருமூன் றாகும் . 
57 

பால குமார வரச வென்னு 

மூவகைத் தானமு நட்பெனப் படுமே . 
58 ஒழிந்த விரண்டு முதாசீ னம் பகை . 
59 பாட்டுடைத் தலைவ னியற்பெயர் முன்னெழுத்துப் 

பால னாக நால்வகை யெழுத்தும் 

வட்டமாய் முறைமையி னியலு மென்ப . 
60 பெயர்முத லெழுத்துப் பால னாக 

நால்வகை யெழுத்தினும் வட்ட மாக 

முறையே நட்புதா சீனம் பகைவரும் . 
61 

அகரந் தனக்காய நட்பென் றுரைப்பர் 

இகர வுகரங்க டாம் ; 
62 அகரக் கெகர முதாசீன மாகு 

மகரக் கொகரம் பகை ; 
63 உகர மெகர மெனவிரண்டு மென்ப 

விகரந் தனக்காய நட்பு ; 
64 இகரக் கொகர முதாசீன மாகு 

மிகரக் ககரம் பகை ; 
65 

உகர வெழுத்துக்கு நட்பாய் வருமே 

யெகர வொகரங்க டாம் ; 
66 உகரக் ககர முதாசீன மென்ப 

வுகாக் கிகரம் பகை ; 
67 எகரக் கொகர மகரநட் பா 

பாகு 
மிகர முதாசீன மாம் ; 
68 எகரந் தனக்குப் பகையென் றுரைப்ப 

துகர வெழுத்தென் றுணர் ; 
69 ஒகர வெழுத்துக் ககர வெழுத்து 

மிகர வெழுத்துநட் பாம் ; 
[ பி - ம் .) பகையுமாம் . மாகு , மிகரம் பகையென் றறி . 


| 


( க 0 ) 


( கக ) 


( கஉ ) 


( க x ) 


( கச ) 


( கரு ) 


( கசு ) 


3 


8 


பன்னிருபாட்டியல். 


( கஎ ) 


70 ஒகரக் குகர முதாசீன மாகு 

மெகரம் பகை யா மெனல் ; 
71 நட்புப் பகையாம் பகையுநட் பாமவை 
வைத்த முறையே கொளல் : 3 

இவை கல்லாடனார் . 


( கஅ ) 


எ .-- கன்னல் . 


72 

குணபாற் பரிதி தென்பா லியமன் 
குடபால் வருணன் வடபாற் சோமன் 
றிசைமுக னடுவாந் தெய்வ நிலைகளிற் 
குறிலைந் தமைத்து முதன் மூன்றுங் கொள்கென 

நெறியறி புலமை யறிஞர்நேர்ந் தனரே . 
73 அருக்க னியமன் வருணன் சோமன் 

பிரமனுந் தெய்வ நிலையெனப் பேசுவர் . 
74 அகரமுத லாக முறையா னெய்தவத் 

தெய்வந் தம்மேல் வைக்கப் படுமே : கபிலர் . 


( 
க 
) 
( 
உ 
) 
( 
ங 
) 
( 
ச 
) 


- 


75 உரைத்த குறிலைந் தொரோவொன் றாக 

வருக்கனொ டாரு மவ்வாறு நாழிகை. 
76 அகரந்தானே யருக்கனோ டு திப்ப 

விகர மின்புற வெய்தி யிருக்கு 
முகர நடக்கு மெகர முறங்கு 

மொகரந் துஞ்சுமென் றுரைத்தனர் புலவர் . 
7 அவரவர் பெயர்முத லெழுத்துவந் துதிப்ப 

வவரவர்ப் பாடி னாக்கந் தருமே : இந்திரகாளியார் . ( சு ) 
78 இராப்பொழு திற்கு மிவ்வகை கொள்க . 


( எ ) 


( பி - ம் . ) 1 யாகு மே . கொளின் . 3 இதற்குப்பின் , உய்த்துணர்ந்து 
நாடி னுயிர்மெய்க்கு மிவ்வகையே , வைத்துணர்ந்து கொள்க வகுத்து 
என்று ஒரு சூத்திரம் காணப்படுகிறது . (ச . பி . ) 4 அம்முத. 


எழுத்தியல் . 


9 


வு .-- புள் . 
79 ஐவகைக் குறிலு மகரமுத லாக 

வல்லூ றாந்தை வலியன் குருகே 
மெல்லியன் மயிலென விளம்பின ரிவற்றின் 
பொருத்தமும் விருத்தமும் பகையும் பலனும் 

விரித்தினி தெண்ணி மேவினர் கொளலே . 
80 எண்ணப் பட்ட அகரமுத லைந்தும் 

வல்லூ றாந்தை வலியான் குருகே 
மெல்லியன் மயிலென விளம்பிய வியற்கையிற் 
புள்ளென விளம்பும் புலவரு முளரே : பரணர் . ( உ ) 


0 


க .-- நாள் . 1 


( 
க 
) 


க 


( 
உ 
) 


81 மொழிக்கு முதலா கியவெழுத் துக்கட் 
கோ திய நாள்வகை யியற்றுதல் கடனே . 

( 
82 உயிர்முத னான்குஞ் செயிர்தபு கார்த்திகை 

ஐந்து மூன்று மவற்றி னடைவே 
வந்தபூராட முத்திரா டம்மே .. 

) 
83 

ககர வருக்க வகைநாள் விரிப்பி 
னான்கு மிரண்டு மூன்று மூன்று 
மோண மாதிரை புனர் பூசம் பூசம் . 

( ங ) 
84 

சகர நான்கைந் தொருமூன் றிவற்றின் 
வகைநாளிரேபதி முதன் மூன் றென்ப . 

( ச ) 

மே 
85 ஞகர வருக்கத் தொருமூன் றவிட்டம் . 


( ஞா , ஞெ , ஞொ . உ - ம் : ஞாலம் , ஞெகிழி , ஞொள் கல் . ) 
86 

தகர வருக்கத் திரண்டேழ் மூன்றற்கு 
வகை நாள் சோதி விசாகஞ் சதயம் . 

( சு ) 
1 அமுதெழுத் தல்லா வேனை யெழுத்து 
நாளொடு புணர்த லேத மின்றே 

( க 0 ) 
ாறு ஒரு சூத்திரம்மட்டும் தனியே எழுதப்பட்டுளது . ( ச . பி . ) 

( பி - ம் . ) 2 நா மகாண் மொழிக்குமுத லாகிய வெழுத்து . 3 செயிர்தீர் . 
வருக்கத்து மூன்று மவிட்டம் . 

2 


என் 


( 
எ 
) 
( 
அ 
) 


( கூ ) 


அவை, மூவகை யொன்பதின் முதன்முத னாளாம் . (கரு ) 
10 

பன்னிருபாட்டியல் . 
87 

நகரத் தாறு மநுடத் தடைவே 

யேனை யாறுங் கேட்டைபூரட்டாதி . 
88 பத்திய பகரத் தொருநான் கிரண்டால் 

றுத்திர மத்தஞ் சித்திரை யாகும் . 
89 மகரத் தாறு மூன்று மூன்று 

மகமா யிலியம் பூர மாகும் . 
90 யாவே யுத்திரட் டாதி யேனை 

யூயோ மூலமென் றுணர்ந்திசி னோரே . 
91 யூயோ விரண்டு மேனாண் மூலம் 

யாவே யுத்திரட் டாதிநாள் பெறுமே . 
92 ஒருநான் குரோகணி வகர மவ்வகை 

மற்றை நான்கு மகசிர மாகும் . 
93 மூவகை யாய்ச்செய் தொன்று மூன் றைந்தே 

முட்டம ராசி வைநா சியக்கால் 
விட்டனர் பின்னர் மேவினர் கொளலே . 

அமலன como 
94 இரண்டீ ரிரண்டா றெட்டொன் பானெனத் 

திரண்ட நாளே செல்வம் புகுதரும் . 
95 நன்மை பொருள்பே றின்பந் தருமெனத் 

தொன்னெறிப் புலவ ருரைத்தனர் துணிந்தேதே . 


( க 0 ) 


( கக ) 


( கஉ ) 


( கங . ) 


( கச ) 


- 


( பி - ம் . ) 1 பற்றிய . 

1 ( சொல்லியநாள் இருபத்தேழையும் ஒன்பதொன்பதாக மூன்றுகூறாக் 
கிப் பாட்டுடைத்தலைவனியற்பெயரின் முதலெழுத்தினாளைத் தொடங்கிக் 
கூறுகளை யெண்ண , ஒன்று மூன்று ஐந்து ஏழ்வரிற் பொருந்தா . அல்லாத 
நாட்களுட் பாட்டுடைத்தலைவன் பெயர் முதலெழுத்தினிராசிதொடங்கி 
எட்டாமிராசிநாட்களும் பொருந்தா . வைநாசியமாகிய எண்பத்தெட்டாங் 
கால் நின்ற நாளும் பொருந்தாது என்பது வச்சணந்திமாலையுரை , 


சொல்லியல் . 


11 


96 சிறந்தசீர்த் தலைவன் பிறந்தநாளாயினும் 

பெயர்நா ளாயினு மியலுற வுணர்ந்தபி 
னொன்றற் கேனு மிரண்டற் கேனு 
மூன்றிகழ் பொருத்த மொழிவது கடனே . ( கசு ) 
( பின் வரும் சூத்திரங்களும் தனியே எழுதப்பட்டுள்ளன . ( ச - பி . ) 

வகர வருக்கத் தொருநான்கும் ரோகணி 
மற்றொரு நான்கு மகசிர மாகும் . ( 500 ) 
ஆரியர் சிதைவு மழிந்த வழக்குஞ் 
சீரிய மொழிமுதற் காமெனப் புணர்க்கும் 
வம்பப் புலவரு மன்னுந ராதலின் 

இ 

0 
மொழிமுதலாவகையெழுத்தெல்லாம் 
பன்னீ ருயிரு மன்ன வடக்கி 
யந்நாள் பெறுமென் றறைகுக ருளரே . ( க 0 க ) 
இருப துடனே ழியன்ற காளை 

TETES 
ஒருவகை 

யொன்பா னாக்கி யிவ்வகை 
மூவகை யாய்ச்செய் தொன்றுமூன் றைந்தேழ் 
அட்டம ராசி வைநா சியக்கால் 
விட்டனர் பின்னர் மேவினர் கொளலே . ( க 02 ) ) 

எழுத்தியல் முற்றிற்று . 


97 


சொல்லியல் 
நவையறு சீர்க்கண மங்கலச் சொற்பெய 
ரிவையொரு நாளுக் கியம்புதல் சொல்லியல் . 


க.- சீர்க்கணம் . 


98 . 


ஈரசைச் சீரே மூவசைச் சீரே 
நாலசைச் சீரே போரசைச் சீரெனச் 
சீர்வகை நான்குந் தெரிந்தனர் புலவர் . 


1 மூன்று இகழ் பொருத்தம்- ( ங , ரு , எ என்னும் ) மூன்றினையும் விட்ட 
பொருத்தம் . 


12 


பன்னிருபாட்டியல் . 


99 ஈரசை யகவன் மூவசை நான்கு 

நேரிறில் வெள்ளை நிரையிறில் வஞ்சி 
நாலசை பொதுமற் றோரசைச் சீரே . 

( உ ) 
100 

மூவசை யெண்சீர் கணமென மொழிந்தனர் 
ஈரசை நாலசை யோரசை யொழித்தே. 

( கூ ) 
101 கணமே மூவசைக் கூட்ட மாகும் : 

கபிலர் . ( ச ) 
102 முற்பாட் டெடுப்பின் முதலீ ரசைச்சொல் 

சொற்பான் மங்கலச் சொல்லொடு தோன்றி 

நிற்பினுங் கொள்ளார் நெறியுணர்ந் தோரே . 
103 நன்மை செய் கடவு ணாடி னவற்றிற்குத் 

தொன்னெறி மரபி னின்மை யானே 

நாலசைச் சீரு மேலோ பொழித்தனர் : இந்திரகாளியார். ( சு ) 
104 நீடிய மானன் றிங்க ணில நீர் 

சூரியன் வான மங்கி காற்றென 
வியம்பினர் தெய்வ நலம்பெறு புலவர் . 

( எ ) 
105 3 

நேரசை மூன்றிய மான னதற்குச் 
சீர்புனை நாளே பரணி வாழ்நாண் 

மற்றது பயக்குமென் றுய்த்துரைத் தனரே . ( அ ) 
106 

நிரைநேர் நேர் நீண் மதிய மதற்கு 

வருநாண் மகசிர மலிபுக ழாகும் . 
107 நிரையசை மூன்று நிலக்கண மதற்குத் 
தருநாள் கேட்டை திருமிகத் தருமே . 

( க 0 ) 
108 நீர்க்கண நேர்நிரை நிரைநாள் சதயம் 
பார்க்க திர்ப் பெருக்கம் பார்க்கு மென்ப . 

( 


க 


( 
கக 
) 


3 


( பி - ம் . ) 1 யொண்சீர் . 2 னின்மை யான . 

இபமானனைச் சுவர்க்கம் என்னும் பெயராற் கூறுவர் வெண்பாப் 
பாட்டியலார் . இந்திரகணமென்பர் நவநீதப்பாட்டியலுரைகாரர் . " இந்திர 
கணமே பெருக்கஞ் செய்யும் , சந்திர கணமே வாழ்நா டருமே -மாழலம் : 
என்பது நவநீதப்பாட்டியலுரைமேற்கோள் . 


சொல்லியல் . 


13 


( கஉ ) 


( கங ) 


( கச ) 


( கரு ) 


( கசு ) 


( கஎ ) 


109 கண்ணிய நேர்நிரை நேர்வரிற் கடுங்கதிர் 

நண்ணிய நோய் தரு நாள்புனர் பூசம் . 
110 நிரைநிரை நேர்தாம் வரினது வானம் 

பெருகிய கேடது தருநா ளோணம் . 
111 நெருப்பின் கணநிரை நேர்நிரை கார்த்திகை 

விருப்புறு நாள திடுக்கண் செய்யும் . 
112 காட்டிய நேர்நேர் நிரைவரிற் காற்றது 

நாட்டறை போக்குநாட் சோதி யாகும் . 
113 நிற்பன தீக்கண நான்கவை நீக்கி 

நற்கண நான்கவை நாட்டினர் கொளலே . 
114 நீரே நிலனே வானே நீண்மதி 

- 
சீரிய மானன் செந்தீத் தெறுகதிர் 

காற்றெனக் கிளர்ந்த கூற்றன வென்ப . 
115 அவைதாம் , 

நேர்முத லாகி நிரையிணை பின்வரி 

னீர்க்கண மென்ப நெறியுணர்ந் தோரே . 
116 நிரைமூன் றியைந்தது நிலனெனத் தகுமே . 
117 முந்துநிரை யிணைந்து நேரிறு மூவசை 

யந்தர கணமென் றறிதல் வேண்டும் . 
118 

முதனிரை யாகி யிணைநேர் வழி வரி 

னதுமதிக் கணமென் றறிந்தனர் கொளலே . 
119 நேரன் 

சை மூன்றிய மானன் கணமே . 
120 நேர்நடு வாகி நிரையிரு பாலுஞ் 

சேரு மாயிற் செந்தீக் கணமே . 
121 ரைநடு வாகி நேரிரு பால்வரி 

னலர்கதிர்க் கணமென் றறிந்தனர் கொளலே . 


( கஅ ) 
( ககூ ) 


( 
20 
) 


( உக ) 
( 22 ) 


( 2.கூ ) 


( உச ) 


( பி - ம் . ) | நாளோண மென்ப . 1 றறைதல் . 3 றறைந்தனர் . 

4 நேர்முச் சீரிய மானன் கணமே ( .0 ) ( ச - பி . ) 


14 


பன்னிருபாட்டியல் . 


122 ஈறுநிரை யாகி பிணைநேர் முன்வரின் 
மாறி வந்த மாருத கணமே . 

(உரு) 
123 நிலனு மதியு நீருமிய மானனு 
நலமிகு முதல்வரிற் பிறநான் கும்பகை. 

( உசு ) 
124 யாவர்செய் யுட்கு மினமொடு புணரு 
மூவசைச் சீரே முதனிற் பனவே . 

( உஎ ) 
125 அவைதாம் , 

பெருக்கஞ் செய்தலின் வாழ்நாள் பயத்தலிற் 
றருக்கிய சீர்த்தி தன்னைத் தருதலின் 
மிகுதிரு வாக்கலின் வேந்தர்க்கும் பிறர்க்குந் 
தகுமெனப் பகரினுந் தகாது மற் றச்சீர்க் 
குரிய நாளொடு செய்யுட் செய்யும் 

பொருபடைக் குரிசினாள் பொருந்தாக் கடையே . ( உஅ ) 
126 அவைதாம் , 

தேயம் போக்குதல் செல்வத்து விளிதல் 
சூனிய மாதல் சுழனோ யுறுத 
லூனம் பயக்குமென் றுரைத்தன ராயினு 
மாதி யமுதெழுத் தாகிய சீர்கட் 
கோதிய தெய்வத் திற்குரித் தாக 
வோதிய நாளொடு பாடப் படுமே . 

( உக ) 
127 எல்லாக் கணமு நாணல மிலவெனிற் 

பொல்லாங்கு தருமெனப் புகல வேண்டும் : இந்திரகாளியார் .. 
128 மங்கல மமைந்த சொல்லொடு பொருந்திய 

வீரசை நான்கினு ணேரீ றொழித்து 


" நேரசை மூன்றிய மான னிரைப்பின்பு நேரிரண்டு 
சேர்வன திங்க ணிரையசை மூன் றுஞ் செழுநிலமா - 
நேரசைப் பின்னர் நிரையிரண் டாய்வரி னீர்க்கணமாந் 
* 

. 
தேரிய லல்குற் றிருவே யிதுநல்ல சீர்க்கணமே . ” 
என்பது நவநீதப்பாட்டியல் . 

[ பி - ம் . ) முன்னிற் பனவே . 


சொல்லியல் . 


15 


நிரையீற் றியற்சீர் முதற்க ணிற்பினும் 
வரையார் 

மூவசைச வாராக் காலே . 

( ஙக ) 
129 

ஈரசை முதலா நேரீ றொழித்து 

நிரையீற்று மங்கலம் புணர்த்தனர் கொளலே . ( கூஉ ) 
130 நிரைநிரை கொற்றவை நேர்நிரை சாத்தன் . ( ஙகூ ) 
131 

அவைதாம் , தே செல் 

மிகுதரு திருவும் புகழுஞ் செய்யும் : சேந்தம்பூதனார் . ( ஙச ) 
132 ஓரசைச் சீரு நாலசைச் சீரும் 

ஈரசைச் சீருணேரிறு சீரும் 
மங்கலம் புணரினு மங்குதல் செய்யும் : கோவூர்கிழார் . ( கூரு ) 
(பின்வரும் சூத்திரங்களும் தனியே எழுதப்பட்டுள்ளன . ( ச - பி. ) 

நிலனு நீரு நிலவிய மதியும் 
இயமானனு நல்ல வகுக்குங் காலே 

( ஙச ) 
ஏனை நான்கு மூனம் பயக்கும் 


கூ 


( ங எ ) 
( சந்திரன் றீயெல் லந்தர மதனொடு 

பூமி தேவியெனப் புகலுந்தெ ... 
நிரைநேர் நிரைப்பின் னேர்நிரை நிரைவரும் 
ஒருநாற் சீரு மொத்தமுறை யுடைமையின் 
மற்றக் கடவுட்கு வரன்முறை யாகப் 
பெற்றிடற் குரிய சீரும் பெறுமே 

ப சீரும் பெறுமே ( ங அ ) 
எண் வகைச் சீரு மியலுமச் சீருள் காலம் 
வருண னாளே சதயம் பெறுமே 

alale ( ஙக ) 
இயமான னாளே பாணி யாகும் 
சந்திர னாளே மகசிர மாகும் ( சக ) 
தண்பூமி தேவிநாட் கேட்டையாகும் 

வ 

( சஉ ) 
எஞ்சிய சீரீ ரிரண்ட னுள்ளும் ரொம் 
வஞ்சமின் மாருத நாளே சோதி 

( சச ) 


. ( 10 ) 


16 


பன்னிருபாட்டியல் . 


( சசு ) 


* எரிநாள் கார்த்திகை யந்தர கணத்திற் 
குரிய நாள தோண மாகும் 
சூரிய னாளே புணர்பூசம்மே 
நீர்க்கண முதனேர் நேரீ றந்தரம் 
பார்க்கண முந்நிரை பான்மதி நிரை முதல் 
இயம்பினர் வருமென நயம்பெறு முன்னோர் . ( சக ) 
நிரைநடு வாமெரி நேர்நடு வாங்கதிர் 
பென 
பின்னிரை காற்றுமுன் னிரையிய மானன் 
நயம்பெறு கணமென வியம்பினர் புலவர் ( ரு 0 ) 
நலனுந் தீமையு நாடுங் காலை 

நிலனே திருவா நீரே பெருக்கம் 
அ மதியஞ் சீர் 

மதியஞ் சீர்த்தி யியமானன் வாழ்நாள் 
வாயுநா ட கற்றல் வான்றீ விளிதல் 
நோயிடைக் குறுகல் சூரிய கணமே 

( ருஉ ) 
வானின் கணமே சூரிய கணமே 
வாயுக் கணமே தீயின் 

கணமே 
சூனிய மாமெனத் துணிந்தனர் கொளலே ( ருகூ ) 
காவல னாளொடு கணத்தி னன்னாண் 
மேவப் புணர்த்தன் மெய்ந்நெறி வழக்கே . 
ஈரசை முதல வானோ ரேனும் 
நேர்நேர் நிரைகே ரொழிந்து நிரையிறு 
மங்கலம் புணர வந்தன கொளலே . ( ருசு ) ] 


உ .-- மங்கலச்சொல் . 


133 பொன்பூத் திருமணி புனலா ரணங்கடல் 

செங்கதிர் திகிரி தேர்பரி யெழுத்தே 
மாநிலங் கங்கை மலை புக முமுதங் 
கார்புய லுலகங் களிறே யருந்ததி கம் 
பார்மதி நாள்சீர் ஞெண்டுட னென்ன 
வெண்ணிய சொல்லே யவையல பிறவுங் 
கண்ணிய மங்கலச் சொல்லெனக் காட்டினர் : பொய்கையார் . 
( பி - ம் . ) 1 ஞெண்டென வெண்ணிய , சொல்லே யவையல பிறவுங் 
கண்ணிய , மங்கலச் சொல்லென் வகுத்துக் காட்டினர் . 


சொல்லியல் . 


17 


134 சொல்லெனப் படுமவை சொல்லுங் காலைத் 

திருப்பொன் பூமி புனன் மணி கடல்யா 
றெழுத்தமு தெழின் மழை பசுங்கதிர் செஞ்சுடர் 
நாள்சொன் ஞெண்டு நாட்டிய பரிமலை 
கருட னருந்ததி மற்றிவை யென்ப 

நிலைபெறு மங்கல நெறிநிற் பனவே : பொய்கையார் . ( 2 ) 
135 செப்பிய வுடம்பொடு சேரா துயிர்முத 

னிற்பன மக்கட் காமென நேர்ந்திலர் 
மற்றவை கடவுளர் முனிவர்க் காமே . 

( ங ) 
136 உயிரொடு புணரா மென்மையு மிடையுஞ் 
செயிரிற் றீமையுஞ் செப்பத் தகுமே . 

( ச ) 
137 ஓதிய மெய்யொடு புணரா துயிரெழுத் 

தாதி நிற்பி னானந் தம்மே . 
138 உடம்பு பிரிவுயிர் சாத றானே : இந்திரகாளியார் . ( சு ) 
139 நரகரும் விலங்கு மமுதொடு வரினவை 
புகரில வென்ப புலமை யோரே : 

பரணர் . ( எ ) 
140 மூன்றைத் தேழொன் பானெழுத் தான்ற 

வொற்றுட னெண்ணிமுன் சொற்ற முறையிற் 
பல்பொருள் படவரூஉஞ் சொல்லா லகற்றி 
யொருபொருட் டாகி வருமொழி பற்றித் 
திரித லொழியத் திருந்திச் சொல்லினுட் 
டெரிவோர் வகையுளி மறுத்து நட்டது 

மங்கலச் சொல்லென வகுத்தனர் புலவர் . 
141 முன்னிலை யெழுத்தின் வியநிலை நலனே 

சமநிலை யாயின் முதல்வற் கூனம் . 


( 
அ 
) 


( 
கூ 
) 


ஆனந்தம்- சாக்காடு . 
( பி - ம் . ) 1 இச்சூத்திரத்துக்குமுன் , எழுத்தின் கிழத்தி நாமக ளாத 
லிற் , பெண்ணெழுத் தல்லது முன்வைத் துரையார் என்று ஒருசூத்திரம் 
காணப்படுகிறது . 2 டிரவோர் . ( ச - பி . ) 
* வியம்- ஒற்றையெண் . - சமம்- இரட்டையெண் , 

3 


18 


பன்னிருப்பாட்டியல் . 


142 சொல்லிய மரபின் மங்கலஞ் சிதைத்துப் 
புல்லுதல் குற்றம் பொருட்டலை மகற்கே . 

( க 0 ) 
143 தொடுகழல் வேந்தன் றுன்னா தோரும் 

வடுவறு பரிசில் வழங்கா தோருங் 
கெடுதல் வேண்டிச் சிதைத்தலு முரித்தே . ( கக ) 
( மங்கலச்சொல் என்ற தலைப்பின்கீழ்ப் பின்வரும் சூத்திரங்களும் 
தனியே எழுதப்பட்டுள்ளன. ( ச . பி . ) 

திருவே பூவே திங்கள் ஞாயிறு 
கடலே மலையே கார்மழை பசும்பொன் 
மணியே மாநிலம் வருபுன லமிழ்தம் 
தேர்பரி களிறு சீர்முத லென்றிவை 
போல்வன பிறவும் புகழ்ந்தநற் சொல்லே ( சுக) 
‘ திருப்பொன் கடலே தேர்பரி களிறே 
பொருப்பே மணிபூப் புகழிவை பிறவும் 
வந்தன விதிக்கு மங்கலச் சொல்லே 

( சுக ) 
நிலைபெறு கணத்தின் முதனிலை யெழுத்தே 
தலைவ னாளொடு தா அ னிருவகைப் 
பெயர்முத லெழுத்தொடு கொள்ளும் பெற்றித் 
தான வகைய தாப்பால் கணங்கதி 
யூன மின்றி யொற்றுமை பற்றிய 
வுயிர்மெய் வல்லெழுத் தாக்கிச் செயிர்தீர் 
வேற்றுமை யாகா விதியின் மாறி 
நஞ்செனப் படா அ வமிழ்தெனத் தோன்றி 
யெஞ்சிய விலக்கண மெல்லா முடைத்தா 

.. 
யே தந் தீர்ந்த வியல்பின வென்ப 

( சுரு ) 
உயிரொடு புணர்ந்த மென்மை யிடைமையுஞ் 
செயிரின் றிவையுஞ் செப்பத் தகுமே 

( சுசு ) 
தொடுகழல் வேந்தன் றுன்னா னொருவன் 
வேறு பரிசில் வீயா தொருபகல் 
கெடுதல் வேண்டிற் கிளத்தலு முரித்தே ( எக ) 
‘ எடுத்த முதன்மொழி யீறு திரிந் தொன்றலும் 
வகுத்த வச்சீர் வகையுளி சேர்தலும் 
பொதுப்பட மொழிதலும் பொருட்புல னின்மையுஞ் 
சிறப்பொடு படாமையுஞ் சிறுபெயர் பிளத்தலு 
மறத்துள் வழீஇய வானந் தம்மே 

( எஉ ) ] 


சொல்லியல் . 


19 


( க ) 


( உ ) 


( கூ ) 


ந-- பெயர்ப்பொருத்தம் . 
144 எண்வகைப் பெயரு நண்ணுதல் செப்பிற் 

குலங்குடி கோத்திர நலம்பெறு குணமே 
மனமே யாணை மன்னிய சிறப்பே 
யியற்பெய ரென்றிவை தம்மு ளியன்ற 
சிறப்பியற் பெயரெனு மிருதிறத் திற்கு 
மயக்கற மொழிமுத லெடுக்குஞ் சொல்லுடன் 

பொருத்தங் கொள்வர் கருத்துணர்ந் தோரே . 
145 பார்ப்பா ரரசர் வணிகர்வே ளாளரெனப் 

பாற்படு நாற்பெயர் குலப்பெயராகும் . 
146 குடிப்பெய ராவன கூறுங் காலைச் 

சேரன் சோழன் பாண்டிய னென்றிவை 

போல்வன பிறவும் பொருத்தங் கொளலே . 
147 கோத்திரப் பெயரே கூறுங் காலைத் 

தாதைகுடிப் பெயரைத் தக்கவற் றியற்றல் . 
148 குணப்பெய ரேனைப் புலவோர் கொடுப்பத் 

தணப்பில வாகித் தழுவும் பெயரே . 
149 மனப்பெய ராவன தனக்குத் தானே 
யெனக்கிது வேண்டுமென் றெய்தும் பெயரே . 

( இஃதிராசாக்க ணாய னடியார் தோழன் . ) 
150 ஆணைப் பெயரே வலியோ ரஞ்சப் 

பேணி யுலகம் பேசும் பெயரே . 
151 சிறப்புப் பெயரே தெரியுங் காலைச் 

சிறப்புடை வேந்தன் கொடுக்கும் பெயரே . 
152 சாதியி லுள்ளோர் தமக்குத் தாமே 

நீதிகொள் சிறப்பியற் பெயர்கொளற் குரியர் . 
153 முடியுடை வேந்தன்முற் குலத்தோர்க் க 

பட்டமும் பூவும் பூணு மாழியு 
நட்டமி னலமலி சிறப்புப் பெயருங் 
கொடா அ னெனமொழிப குலமொழிப் புலவர் . 


3 
- 
S 


( ச ) 


( சு ) 


( எ ) 


( அ ) 


வ 


( 


( 
க 
0 
) 


( பி - ம் . ) 1 மயக்கறு . - ராவது . 


3 சிறப்பிற் . 


20 


பன்னிருபாட்டியல் . 


154 வினைசெயன் மருங்கின்மிக் கோரும் பெறுப . ( கக ) 
155 தந்தை மகப்பெயர் முந்திய குலப்பெயர் 

மனப்பெயர் கோத்திரங் குணப்பெய ராணை 
யியற்பெயர் சிறப்புடைப் பெயரிரண் டாகுங் 
கயக்கறு முதன்மொழிப் பொருத்தங் கொளலே . ( கஉ ) 
( பெயர்ப்பொருத்தம் என்ற தலைப்பின்கீழ்ப் பின்வரும் சூத்திரங்களும் 
தனியே எழுதப்பட்டுள்ளன . ( ச . பி . ) 

கோத்திரப் பெயரே கூறுங் காலைக் 
காப்பியன் கவுணியன் காசிப னென்றிவை 
போல்வன பிறவும் பூசுரர்க் காகும் 

( எசு ) 
ப 
அரசர் கோத்திரப் பெயரே கூறிற் 
குடிப்பெய ரதனை வைத்தவர்க் கியற்றல் . ( எஎ ) 
தந்தையர் பெயர்வழிப் பெயரன் பெய ரென்று 
சிந்தித் திடுவ தியற்பெய ராகும் 

( அங ) 
‘ தந்தைக்கு முந்திய தெய்வப் பெயரும் 
மிக்கோர் பெயரும் விதியிற் புனைவ 
தியற்பெய ரென்ப வியல்புணர்ந் தோரே ( அச ) 
‘ எண்வகைப் பெயரி னிருமூன்று பெயரொழித் 
தியற்பெயர் சிறப்புப் பெயரிரண் டிற்கு 
மயக்கறு மொழிமுதற் பொருத்தங் கொளலே ( அரு ) 
பாடுங் குரிசி லியற்பெயர்க்கு முன்வந்து 
கூறுங் குறிநிலை கொண்டு சிறப்பின் 
ஆகிய பால ராதி பெயர் ........ 
நீக்கி யியற்பெயர் கொண்டமுத வெழுத்து 
நின்ற நிலனே பால னாகத் 
தென்றமிழ்ப் புலவர் திண்ணிதிற் கொளலே ( அசு ) ) 

சொல்லியல் முற்றிற்று . 


இனவியல் . 
156 வெள்ளை யகவ றுள்ளுகலி வஞ்சி 
யென்னு நாற்பா விவற்றுட னியன்மருட் 

" 
டாழிசை துறைவிருத் தங்களென் றிவற்றிற் 
சூழ்வகை யினம்பல சொல்லுத லினவியல் . 
( பி - ம் . ) குளவகை . 


க ) 


1 


இனவியல் . 


21 . 


( 
சு 
) 


சு 


157 ஒன்றே யாகியு மொன்றுபல வாகியும் 
பலவொன் றாகியும் பாற்படு மினமே . 

( உ ) 
158 அவற்றுள் , 

ஒன்றா கியவின மெனப்பட் டனவுலா 
வாற்றுப் படைவகை மடன்முத லாயின . 

( ங ) 
159 ஒன்றுபல வாகிய வினமந் தாதி 

கோவை காப்பிய மாதியாக் கூறுவன . 
160 பலவொன் றாகிய வினமெனப் பட்டன 

கலித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை முதலாயின . 
161 பலவொன் றாகிய வினமெனப் பட்டன 
கலம்பக மும்மணிக் கோவைமுத லாயின . 
க.- பாப்பொருத்தம் . 

பா 

( வெண்பா . ) 
162 

அந்தணர் சாதி யாகிய வெள்ளைக்குச் 
சந்திரன் றன்னொடு தகைமிகு வியாழன் 
கடவுளர் கார்த்திகை முதலேழ் நாளா 
மீனங் கடகந் தேளே யோரை 
சந்தனம் விரை பூ வந்தண் மல்லிகை 
வெண்மதி நிறனே வண்ண நிலனே 
முல்லை யென்னச் சொல்லினர் புலவர் . 

( க ) 
( ஆசிரியப்பா. ) 
163 காவலர் சாதி யாகிய வகவற் 

காகிய கடவுளர் செங்கதிர் செவ்வாய் 
நாளே மகமுத னாளே ழாகுஞ் 
சிங்கந் தனுவே மேட மோரை 
செஞ்சந் தனம்விரை கழுநீர் பூவே 
செந்நிற நிறனே நன்னிலங் குறிஞ்சி . 

( உ ) 
( பி - ம் .) 1 ஒன்று பலவா கியவின மென்பவை , அந்தாதி கோவை 
காப்பிய மாகும் . (ச . பி . ) 

9 நெடுந்தொகை என்பது அக்நானூறு . 
[ பி - ம் .) முதலியன , 4 முதனா ளேழா . 

நிறமே . 


. 


3 


5 


22 


பன்னிருபாட்டியல் . 


(கலிப்பா . ) 
164 நெடுநிலைக் கலியே வணிகர் சாதி 

கடவுளர் சனிபுதன் கருதிய நாளே 
ய நுடமுத லாறே யோரை துலாங்குட 
மிதுனஞ் சந்தனம் விரைபூச் சண்பகம் 
பொன்னிற நிறனே நன்னில் நெய்தல் . 


( ங ) 


P 


மகர 


மோரை 


கலவை 


னணறுங் க 


(வஞ்சிப்பா .) 

00 
1.65 எஞ்சிய வேளாண் சாதி வஞ்சி 

நாளே யவிட்ட முதலேழ் நாளா 
மிடபங் கன்னி 
சார்ந்த விரையே தண்ண 
யேந்திய போதே யின்னறு நீல 
நீல நிறனே நெடுநில மருதம் . 

( ச ) 
166 நால்வகைப் பாவிற்கு மேலோர் வகுத்த 

வினங்களும் பெறுமென நினைந்தனர் கொளலே . 
167 நால்வகைப் பாவு நால்வகைக் குலத்தின் 

பால்வகைப் படுமே 3 முதலன விரண்டின் 
புணர்ச்சி மருட்பாப் பொருந்தா வருணம் . 

( சு ) 
168 நாளு மோரையு நலத்தகு நிலனும் 

விரையுஞ் சாதியு நிறனுங் குணனு 

முரைபெறும் பாநரர்க் குடைய வென்ப : கல்லாடனார் . ( எ ) 
169 அந்தச் சாதிக் கந்தப் பாவே 
" தந்தனர் புலவர் தவிர்ந்தன வரையார் . 

( 
170 வெள்ளையு மகவலும் விருத்தமுங் கலியும் 
வஞ்சியு மெஞ்சா மங்கலம் பொருந்தும் . 

( கூ ) 


( 
அ 
) 


3 


4 


(( பி - ம் . ) 1 லே ழாகு . 2 நிறமே நிலமே மருதம் . முதல .. முரை 
பெறு பாநான் குடைய ; முரைபெறு நான்கு முடைய . 5 பிசைந்தன புலவர் 
தவிர்ந்தன வரையார் . 


போ இனவியல் . 


23 


( ங ) 


171 வெள்ளை யகவல் விருத்தங் கலியே 

வஞ்சி யென்றிவை மங்கலப் பாவே : அவிநயனார் . ( க 0 ) 
( இனவியல் என்ற தலைப்பிட்டுப் பின்வருஞ் சூத்திரங்களும் தனியே 
எழுதப்பட்டுள்ளன . ( ச . பி . ) 

வெள்ளை யகவல் கலியே வஞ்சி 
யெனுநாற் பா ....... வேற்றுட னியலு 
மருட்டா ழிசை துறை விருத்தமென் றிவற்றிற் ம் 
சூழ்வகை யினம்பல சொல்லுத லினவியல் ( க ) 
செப்யுட் டானே யிரண்டென மொழிப் ( உ ) 
புகழொடும் பொருளொடும் புணர்ந்தன் றாயிற் 
செவியுறைச் செய்யு ளதுவென மொழிப் 
வசையொடு நசையொடும் புணர்ந்த ...... 
னங்கதச் செய்யு ளென் மனார் புலவர் ( ச ) 
வெள்ளை யகவல் விருத்தங் கலியே 
வஞ்சி யென்றிவை மங்கலப் பாவே ( சு ) ) 

--- 

உ - பாவினம் . 
172 மேதகு சாதகம் பிள்ளைப் பாட்டே 

கோதில் வேந்தன் குடைமங் கலமே 
யோதிய வொருபோ கமைந்த கலம்பக 
முலாவே சின்னப் பூவே பாணி 
பழுது 

தின் மடன்மறம் பல் சந்த மாலை பல் 
யிணைமணி மாலை யிரட்டைமணி மாலை 
மும்மணி மாலை நான்மணி மாலை 
கலம்பக மாலை மும்மணிக் கோவை 
உயருங்கலி யொலியே யானைத் தொழிலே 
வருக்க மாலை நாம மாலை 
திருக்கிள ரின்னிசை சிலைபரி கரியே 
யெழில்புனை வாள்குடை தொழில்புனை வேல்கோ 
லழிவி னா டூ ரைம்படை விருத்த 
( பி - ம் . ) 1 மேவிய . 9 யிருங்கலை யொலியியல் . 3 வாள்வே றேரொடு 
நாடூர் , பொழியிசை சங்கம் , ...... வைம்படை விருத்த 


24 


பன்னிருபாட்டியல் . 


நாழிகைக் கவியே நவமணி மாலை 
கைக்கிளை யரிபிறப் பட்டமங் கலமே 
யில்லற வெள்ளை யெழில்புனை தாரகை 
சொல்லிய தாண்டகந் துகளறு பதிகஞ் 
சீர்மெய்க் கீர்த்தி செருக்கள வழியே 
யாற்றுப் படைவகை கண்படை துயிலெடை 
விளக்கு நிலையே வெஞ்சினக் கடாநிலை 
யெண்ணிய யாண்டே கண்ணிய பறைநிலை 
பயரும்பொரு ணிறுத்த வந்தா தித்தொகை 
புறநிலை வாயுறை செவியறிவுறூஉவே 
பாத மாதி பணை முலை நயனங் 
குற்றமி லுழத்தி குறத்திப் பாட்டே 
யொருபா வொருபஃதிருபா விருபத்து 
கோவை கணக்கே தொடர்நிலை பாட்டே 
கடைநிலை கையறு நிலையெனக் கருதி 
யிடனறி புலவரியம்பின ரினமே . 


( க ) 


1 - சாதகம் . 


173 தோற்றிய சாதகஞ் சாற்றுங் காலைப் 

பற்றிய கலியுகத் துற்ற யாண்டிற் 
றிருந்திய சகாத்தமு மாண்டும் பொருந்திய 
ஞாயிறும் பக்கமு மேய வாரமு 
மிராசியு மன்னுற மொழிதற் குரிய . 


( 
உ 
) 


2 - பிள்ளைப்பாட்டு . 

sna 
174 பிள்ளைப் பாட்டே தெள்ளிதிற் கிளப்பின் 

மூன்று முதலா மூவே ழளவு 
மான்ற திங்களி னறைகுவர் நிலையே . 


( ங. ) 


( பி - ம் . ) 1 அறிஞர் தெரிந்த . 2 நிலையென வுணர்ந்தோர் - இயலும் 
பாவின மென விளம் பினரே . 3 சகாத்தத்தி னாண்டும் பொருந்திய - ஞாயிறும் 
பக்கமுஞ் செய்யுட்கு முரித்தே , 


பொற்பமர் குழமகன் புனைமணி யூசல் 
இனவியல் . 

25 
175 ஒன்று முதலையாண் டோதினும் வரையார் : பொய்கையார் . ( ) 
176 தோற்ற முதல்யாண் டீரெட் 

டளவு 
மாற்றல் சான்ற வாண்பாற் குரிய . 
177 காப்புமுத லாகிய யாப்புவகை யெல்லாம் 

பூப்பு நிகழ்வளவும் பெண்பாற் குரிய : இந்திரகாளியார் . ( சு ) 
178 தொன் னில வேந்தர் 9 சுடர்முடி சூடிய 

பின்னர்ப் பெறா அர் பிள்ளைப் பாட்டே : பரணர் . ( எ ) 
179 காப்பொடு செங்கீரை தால்சப் பாணி 

யாப்புறு முத்தம் வருகவென் றன்முத 
லம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் 
நம்பிய 3 மற்றவை சுற்றத் தளவென 
விளம்பினர் தெய்வ நலம்பெறு புலவர். 

( அ ) 

பா 
180 தந்தை தாயே பாட்டன் பாட்டி 

முந்துற வுரைத்தன் முறைமை யென்ப . 
181 - திருந்திய பெண்மக வாயின் விரும்பிய 
பின்னர் மூன்று மன்னுநீக் கென்றனர் . 

( 50 ) 
182 சிற்றில் சிறுதேர் சிறுபறை யொழித்து 
மற்றவை மகளிர்க்கும் வைப்ப தாகும் . 

( கக ) 
183 சிற்றி லிழைத்தல் சிறு சோ றாக்கல் 


யாண்டீ ராறதி லெழிற்காம னோன்பொடு 
வேண்டுத றானுள விளம்பினர் புலவர் . 


( கஉ ) 


2 பொன் முடி . 


( பி - ம் . ) னிலை . 

3 பத்திவை . 
4 " சுற்றத் தளவுங் கவிக்கெல்லை யாய்க்கொண்டு சொல்லுவரே ” என் 
றார் நவநீதப்பாட்டியலுடையாரும் . 
( பி - ம் ) இச்சூத்திரத்துக்கு முன் , 

பெண்பா லாயிற் பின்னர் மூன்று 

மன்னுதல் நீக்கினர் வாய்மொழிப் புலவர் ( கச ) 
என்று தனியே ஒருசூத்திரம் எழுதப்பட்டுளது . ( ச - பி . ) 

4 


26 


பன்னிருபாட்டியல் . 


( கங ) 


( கச ) 


184 திருமா லரனே திசைமுகன் கரிமுகன் 

பொருவேன் முருகன் பரிதி வடுக 
னெழுவர் மங்கைய ரிந்திரர் சாத்த 
னி தியவ 1 னீலி பதினொரு மூவர் 
திருமக ணாமக டிகழ்மதி யென்ப 

மருவிய காப்பினுள் வருங்கட வுளரே . 
185 காப்பின் முத லெடுக்குங் கடவு டானே 

பூக்கமழ் துழாய்முடி புனைந்தோ னாகும் . 
186 அவன்றான் , 

காவற் கிழவ னாக லானும் 
பூவின் கிழத்தியைப் புணர்த லானு 
முடியுங் கடகமு மொய்பூந் தாருங் 
குழையு நூலுங் குருமணிப் பூணு 
மணியுஞ் செம்ம லாக லானு 
முன்னுற மொழிதற் குரியனென்ப . - 

தா 
187 விரிச 

விரிசடைக் கடவுளும் வேய்த்தோ ளெழுவரு 
மருளொடு காக்கவென் றறையுங் காலைக் 
கொலையுங் கொடுமையுங் கூறா ராகிப் 
பெயருஞ் சின்னமும் பிறவுந் தோன்றக் 
கங்கை திங்கள் கடுக்கை மாலை 
மங்கல மழுவொடு மலைமக ளென்றிவை . 
விளங்கக் கூறல் விளம்பிய மாபே . 


( கசு ) 


( பி - ம் . ) 1 னீலி நிலமக ணீளை . 

* பதினொருமூவர்- பன்னிருவர் ஆதித்தர் , பதினொருவர் உருத்திரர் , 
எண்மர் வசுக்கள் , இருவர் மருத்துவர் ஆகிய முப்பத்து மூவர் . " நால்வே 
றியற்கைப் பதினொரு மூவரொடு என்றார் திருமுருகாற்றுப்படையினும் . 
" பதினொரு மூவரும் பங்கயத் தோனும் பகவதியு , நிதிமுத லோனும் பரிதி 
யுஞ் சாத்தனும் ” என்பதனால் நவநீதப்பாட்டியலாரும் பன்னிருவர் ஆதித்த 
ரின் வேறாய்ப் பரிதியெனக் கூறுதல் காண்க . 

( பி - ம் . ) 3 வழங்கிய ; விளங்கிய , 


இனவியல் . 


27 


188 ஒன்பது பதினொன் றென்பது காப்பே : 


பரணர் . ( கஎ ) 


டைநிக 


189 அகவல் விருத்தமுங் கட்டளை யொலியுங் 
கலியின் விருத்தமுங் கவின்பெறு பாவே . 

( கஅ ) 
190 பிள்ளைப் பாட்டே நெடுவெண் பாட்டெனத் 
தெள்ளிதிற் செப்பும் புலவரு முளரே . 

( க . ) 
191 முதற்க ணெடுக்கு மகவல் விருத்த 

மெழுத்தின் பகுதி யெண்ணினர் கொளலே . ( 20) 
192 நீணெறி யுவகை பயாண்மக விற்கே 
ழைம்மூ வாண்டே யவர்முதற் சாற்றல் . 

( உக ) 
193 பொங்குகதி ரிளம்பிறை புலியின் சிறுபறழ் 

குஞ்சரக் குழவி கோளரிக் குருளை 
யடலிள விடையே யாறிரண் டாண்டி 
னின் 

ழுவமைம யென்மனார் புலவர் . 

( உஉ ) 
194 பெண்மக விற்குப் பேசு மிடத்து 

மானின் கன்று மயிலின் பிள்ளை 
- தேனி னின்பந் தெள்ளாத் தேறல் 
கரும்பி னிளமுளை கல்லாக் கிள்ளை 
யிளந்தளிர் வல்லி யென்றிவை யெல்லாம் 
பெய்வளை மகளிர்க் கெய்திய வுவமை . 

( உங . ) 
195 இளங்கதிர்த் திங்க ளெல்லார்க்கு முரித்தே : பரணர் . ( உ.ச ) 

பாக 
196 

அவைதாம் , 
பிள்ளையைப் பாடலிற் பிள்ளைப் பாட்டாய்ப் 
பிறப்பே யோகை காப்பே வளர்ச்சி 

ப 
யச்ச முறுத்த லுடன்செங் கீரை 
தால்சப் பாணி முத்தம்வா ரானை 
யம்புலி சிற்றில் குழமக னூ ச 
( பி - ம் . ) 1 யாமாண் மகவிற் , கெனினுமூ வாண்டே 

யா றுமுதல் 
சார்த்தல் , ? யாறு முதற் . 3 கதிர் திங்கள் . ப 


ou 


28 


பன்னிருபாட்டியல் . 


லென்றனர் பிறவுந் தொன்னெறி மரபிற் 
றத்தந் தொழிற்குத் தகுவன புகற 
லெத்திறத் தோர்க்கு முரிய வென்ப 
கொச்சகக் கலியொடு நெடுவெண் பாட்டே . 

( உரு ) 
197 நெடுவெண் பாட்டின் முந்நான் கிறவாது 

தொழிலொடு குறித்துத் தோன்றுஞ் செய்யு 
ளொன்று மூன் றைந்தே ழொன்பான் பதினொன் 

றென்றிவை யிவற்றி னிகந்தன விழுக்கே . ( உசு ) 
100 
198 பிறப்பே யோகை பேணுறு வளர்ச்சி 

சிறைப்பட வச்ச முறுத்தெலொடு நான்கு 
மாரா யுங்கா லைந்து மூன் றிடையா 
யோரே ழொருபொருட் குபர்ச்சியிழி பொன்றே : ( உஎ ) 

இந்திரகாளியார் . 
3. - வேந்தன் குடைமங்கலம் . 
199 முன்னீ ரடியிலுங் குடைத்தொழி லியம்பியும் 

பின்னீ ரடியிற் றனிநிலை யிரட்டியுங் 
கொற்றவற் புகழ்ந்து குடையென முடிக்கு on 
நற்றிற நேரிசைக் குடைவெண் பாட்டே . 

குடைவெண் பாட்டே . ( உ.அ ) 
( பி - ம் . ) 1 இதற்குப்பின் சேர்க்குமாறு , 

கொச்சகக் கலியொடு கலிவெண் பாட்டே 
நெடுவெண் பாட்டின் முந் நான்கிற வாது 

நேரடி நெடிலடி கழிநெடி லடியெனு 
fran 

மூவகை யடியி னீரிரண் டாகிக் 
கோவை யொப்பது கொச்சகக் கலியே 

( உஅ ) 
என்று ஒரு சூத்திரம் தனியே எழுதப்பட்டுளது . ( ச - பி .) 

ப 
" னிழிந்தன . 3 புணர்ந்து . 
இதற்குப்பின் சேர்க்குமாறு , 

கொடைமங் கலப்பொருள் குறித்த நேரிசைத் 
தொடையமை வெள்ளை சுடர்முடி சூடிய 
மொய்கழன் மன்னை முற் பாடுங் கலியென 
மையறு புலவர் வகுத்துரைத் தனரே 

( தூஉ ) - 
என்று ஒருசூத்திரம் தனியே எழுதப்பட்டுளது . ( ச - பி . ) 


1 


4 


29 


இனவியல் . 

. 


200 அதுவே , இம்ம 

குடைச்சொற் சிந்தடி யீற்றில்வைத் தந்தக் கும் 
குடைச்சொல் "லாதி குறளகத் தடக்கி 
யீற்றய லடியினு மீற்றினு மிறைவனைப் 

ம 
போற்றிப் புகழ்ந்து புகறல் வேண்டும் : இந்திரகாளியார் . ( ) 
201 ஒட்டிய குடைப்பொரு ளுரைக்கு நேரசை 
கட்டளை யாகுதல் கடனென மொழிப. 

( ௩0 ) 
202 கட்டளை யென்பது கருதுங் காலை 

யீற்றடி யொழிய வேனை மூன் றடியும் 

பாற்படு மெழுத்தின் பகுதியொப் பதுவே . ( 
203 இதற்கே யாமெழுத் தெண்ணுங் காலைக் 

குற்றிய லிகரமுங் குற்றிய லுகரமு 

மொற்று மொழித் துயி ருயிர்மெய்யுங் கொளலே . ( கூஉ ) 
204 மோனையு மெதுகையுந் தொடையென மொழிப. ( ஙங ) 
205 சாற்றியமா றொத்த றனிமை மிகுதிசமம் 
அ போற்றுமுடம் பாடு புலனுண்மை - யேற்றுந் 

தலைப்பாடு பாதி தருகொடை பத்து 
நிலைப்பாடு நேரசையா நேர் . 

( ஙச ) 
( இஃது கோசை தனிமைக்கண் வந்தது . ) 


( 
ஙக 
) 


4 .-- ஒருபோது . 
206 தன்மை முன்னிலை படர்க்கையுட் டன்மை 
யொழித்திரு வகையு ளொன்றாற் கடவுட் 

ளொன்றாற் கடவுட் ப் 
பழிச்சு மொருபோ கிருமூன் றுறுப்பு 
மமைந்தொருங் கியலு நயந்திகழ் கலியுள் 
வண்ணகம் போதினு மெண்ணே போதினு 
மோதிய வுறுப்பாற் பேர்புகன் றனரே . 


கூ 


[ பி - ம் ) 


1 லாதிக் குளகத் தடக்கி . 
துயிர்மெய்யுங் . 


2 மொற்றுமாய் தமுமொழித் 


தேவ பாணியெனத் 


........ 


11 . 


வருவது 

செய்யப்படும் 
30 

பன்னிருபாட்டியல் . 
207 

வரன்முறை பிறழ வுறுப்பு மயங்கி 
மிக்குக் குறைந்தும் வருவது கொச்சக 
வொருபோ காமென வுரைத்தனர் புலவர் . ! 

( ஙசு ) 
208 கொச்சகத் தன்மையிற் கொச்சக மென்ப : நற்றத்தனார் . ( ) 
209 தேவப் பிரணாம மெனும் வட மொழியைத் 

a 
தேவ பாணியெனத் திரித்துவழங் கினரே : செயிற்றியனார் . 
( பி - ம் . ) 1 இதற்குப்பின் சேர்க்கவேண்டியனவாக , 

ாக , 15 
தரவு ... ..றாழிசைமுறையின்றிச் 
சுரிதக நிமிர்ந்து மெண்ணிடை பிறழ்ந்தும் 
காச்சக 

பருபோ கடி ... கை 
ருபதிழி பாய்நாற் பதின்மிகு மென்ப . ( ஙகூ ) 
எருத்தே கொச்சக மராகஞ் சிற்றெண் 

டனிச்சொல் வார மோடைந் நிலைத்தே . ( 10 ) 
என இரண்டு சூத்திரம் தனியே எழுதப்பட்டுள்ளன. ( ச . பி . ) 
2 கொச்சக மென்பது ஒப்பினாகியபெயர் . ஓராடையுள் ஒருவழியடுக் 

கொச்சகமெனப்படும் . அதுபோல , ஒரு செய்யுளுட் பல குறள் 
அடுக்கப்படுவது கொச்சக மெனப்படும் ( தொல் . செய் . கஉக ) எனவும் , 
இனிக் கொச்சக மென்பது ஒப்பினாகியபெயர் : என்னை ? பலகோடுபட 
அடுக்கியுடுக்கும் உடையினைக் கொச்சகமென்ப ; அதுபோலச் சிறியவும் பெரிய 
கொச்சகமென்றாராகலி னென்பது . இக்காலத்தார் அதனைப் பெண்டிர்க்குரிய 
உடையுறுப்பாக்கிக் கொய்சகமென்று சிதைத்தும் வழங்குப் ( தொல் . செய் . 
கருங ) எனவும் பேராசிரியரும் , " பல கோடுபட அடுக்கியுடுக்கும் உடையினைக் 
கொச்சகமென்பவாகலின் அதுபோலச் சிறியவும் பெரியவும் விராயடுக்கியும் 
தம்மு ளொப்ப அடுக்கியும் வருஞ் செய்யுளைக் கொச்சகமென்றார் . இது ஒப்பி 
னாகிய பெயர் . இக்காலத்து இது மகளிர்க்குரிய தாய்க் கொய்சகமென்று வழங் 
கிற்று ( தொல் . செய் . கருங ) என நச்சினார்க்கினியரும் கூறியவாற்றா னறிந்து 
கொள்க . இனிக் கொச்சைத்தன்மையினென்பது உம் பாடம் . “ கொச்சக 
மராகம் ” ( தொல் . செய் . கஉக ) என்பதனுரையில் சிறப்பிலதனைக் கொச்சை 
யென்று கூறும் வழக்குநோக்கி இதனையும் சிறப்பின்மையாற் கொச்சக 
மென்றா ரென்பாரு முளர் என நச்சினார்க்கினியரே கூறினார் . 

( பி - ம் . ) 3 இதற்குப்பின் , தேவரை வாழ்த்தலிற் றேவர்பாணி 
பென்ப என ஒரு சூத்திரம் காணப்படுகிறது . ( ச . பி . ) 


. 


இயது 


ப இனவியல் . 


31 


210 தேவ பாணி தெரியுங் காலை 

மாசறு துழாய்முடி மலைந்த சென்னி 
நீர்நில மளந்த நெடியோன் மேற்றே . 

( கூசு ) 
211 சுடர்கதிர்த் திங்கள் சூடி யோற்கும் 

படர் திரைப் பனிக்கடன் மாதடிந் தோற்கு 

முரிய காலமு முளவென மொழிப : செயிற்றியனார் . ( ச 0 ) 
212 வேந்தன் வேண்டு நெறிசெய் தாலும் 

வாய்ந்த மதியு மரபும் வாழ்த்தலும் 
விதியென மொழிப மெய்ந்நெறிப் புலவர் . 

( சக ) 
5 - நலம்பகம் . 
213 சொல்லிய கலம்பகஞ் சொல்லி லொருபோகு 
பொ முதற்கண் வெண்பாக் கலித்துறை புயமே 

யம்மனை யூசல் யமகங் களிமறஞ் 
சித்துக் கால மதங்கி வண்டே 
கொண்டன் மருள்சம் பிரதம் வெண்டுறை 
தவசு வஞ்சித் துறையே யின்னிசை 
குறமே யகவல் விருத்த மெனவருஞ் 
செய்யுட் கலந்துட னெய்திய வந்த 
மாதி யாக வருமென மொழிப.2 

( சஉ ) 
( பி - ம் . ) 1 ( கொண்டன் மருள்சம் பிரதம்வெண் டுறைதவம் 

வஞ்சித் துறையே யின்னிசை குறமே 
யகவல் விருத்த மெனவருஞ் செய்யுட் 
கலந்துட னெய்திய வந்த மாதியாய் 

வருமென் றறைந்தனர் வாய்மொழிப் புலவர் ( ச . பி . ) 
இதற்குப்பின் சேர்க்குமாறு , 
சொல்லிய கலம்பகத் தொடர்பு நோக்கி 

- 
லொருபோகு முதற்கண் வெண்பாக் கலித்துறை 
புயமே யம்மனை யூசன் மதங்கு 

enero 
களிமறஞ் சித்துக் கால மடக்கே 
வண்டே கொண்டன் மருள்சம் பிரதம் 
வெண்டுறை தாழிசை வஞ்சித் துறையே 
மின்னிசை குறமே யகவல் விருத்தமென 
வந்த செய்யுட் கலந்துட னெய்தி 

யந்த மாதியாய் வருமென மொழிப் ( சங ) 
என ஒரு சூத்திரம் தனியே எழுதப்பட்டுள்ளது . ( ச . பி . ) 


- 


2 


32 


பன்னிருபாட்டியல் . 


214 தேவர்க்கு முனிவர்க்குங் காவ லரசர்க்கு 

நூறு தொண்ணூற்றைந்து தொண்ணூறே வ 
ஒப்பி லெழுப தமைச்சிய லோர்க்குச் 
செப்பிய வணிகர்க் கைம்பது முப்பது 
வேல்வளா ளர்க்கென விளம்பினர் செய்யுள் . 


( சங ) 


6- உலா. 


215 முதனிலை பின்னெழு நிலையுலா வெண்கலி . 

( சசு ) 


216 பாட்டுடைத் தலைவ னுலாப்புற வியற்கையு 

மொத்த காமத் திளையாள் வேட்கையுங் 
கலியொலி தழுவிய வெள்ளடி யியலாற் 

றிரிபின்றி நடப்பது கலிவெண் பாட்டே : பொய்கையார் . 
217 

பேதை முதலா வெழுவகை மகளிர்கண் 
டோங்கிய வகைநிலைக் குரியா னொருவனைக் 
காதல் செய் தலின்வருங் கலிவெண் பாட்டே . ( சசு ) 
SE 

FOTO ம 
218 

குடிநெறி மரபு கொளல்கொடை விடிய 
3 னன்னீ ராட னல்லணி யணித 
றொன்னக ரெதிர்கொள நன்னெடு வீதியின் 
மதகளி றூர்தன் முதனிலை யாகும் . 

( சஎ) 


( பி - ம் . ) 1 நடப்பினது ; நடப்பது வெண் கலிப் பாட்டே . 

படம் 
2 " இனி யொருபொருணு தலாது திரிந்துவருங் கலிவெண்பாட்டும் 
ஈண்டுக்கூறிய நெடுவெண்பாட்டோ டொருபுடையொப்புமையின் அக்கலி 
வெண்பாட்டாக இக்காலத்தார் கூறுகின்ற உலாச்செய்யுளும் புறப்புறக் 
கைக்கிளைப்பொருட்டாதல் ஒன்றென முடித்தல் என்னு முத்தியாற் கொள்க . 
அவ்வுலாச்செய்யு ளிரண்டுறுப்பாயும் வெண்பாவிற் கெட்டும் வருதலிற் 
கலிவெண்பாவின் கூறாம் . இக்காலத்து அதனை ஒருறுப்பாகச் செய்து 
செப்பலோசையாகவுங் கூறுவர் . அது துள்ளலோசைக்கே யேற்குமா 
றுணர்க ” ( தொல் . செய் . ககஅ ) எனவும் , " அது திருவுலாப்புறத்துள் , 
‘ வாமான வீசன் வரும் ( சேரமான் பெருமானாயனார் ஞானவுலா ) என முடித்து 
மேல் வேறோருறுப்பாயவாறும் , ஒழிந் தவுலாக்களுள் வஞ்சியுரிச்சீர் புகுந்த 
வாறும் அடிவரையறையின்மையும் ” ( தொல் , செய் . கசுக ) எனவும் நச்சி 
னர்க்கினியர் கூறுவர் . 

( பி - ம் .) 3 லின்னி , 4 னன்னெடு . 


இனவியல் . 

, 


83 


219 ஆதி நிலையே குழாங்கொள லென்றெடுத் 
தோதிய புலவரு முளரென மொழிப . 

( ச அ ) 
220 ஏழு நிலையு மியம்புங் காலைப் 

பேதை பெதும்பை மங்கை மடந்தை 
யரிவை தெரிவை பேரிளம் பெண்ணெனப் 
பாற்படு மகளிர் பருவக் காத 

னோக்கி யுரைப்பது நுண்ணியோர் கடனே . 1 ( சக ) 
221 பேதைக் கியாண்டே யைந்துமுத லெட்டே . ( 50 ) 
222 பெதும்பைக் கியாண்டே யொன்பதும் பத்தும் . ( நிக ) 
223 மங்கைக் கியாண்டே பதினொன்று முதலாத் 
திரண்ட பதினா லளவுஞ் சாற்றும் . 

( ருஉ ) 
224 மடந்தைக் கியாண்டே பதினைந்து முதலாத் 
திடம்படு மொன்பதிற் றிரட்டி செப்பும் . 

( ருகூ ) 
225 அரிவைக் கியாண்டே யறு நான் கென்ப . 

( ருச ) 
226 தெரிவைக் கியாண்டே யிருபத்தொன்பது . 
227 ஈரைந் திருநான் கிரட்டி கொண்டது 

பேரிளம் பெண்டுக் கியல்பென மொழிப : பொய்கையார் . ( ) 
228 காட்டிய முறையே நாட்டிய வாண்பாற் 

கெல்லையும் பெயரு மியல்புற வாய்ந்து 

சொல்லிய தொன்னெறிப் புலவரு முளரே . ( ருஎ ) 
229 பாலன் யாண்டே யேழென மொழிப. 

( ரு அ ) 
230 மீளி யாண்டே பத்தியை காறும் . 

( ருகூ ) 
231 மறவோன் யாண்டே பதினான் காகும் . 

( சு 0 ) 


22 


| 


( பி - ம் . ) 1 இதற்குப் பின் சேர்த்துக்கொள்ளும்படி , 

homps 

ஐந்தொன் ( பது ) பதி னொன் றுபன் மூன்றே 
வ 

பத்தொன் பதுநா லுடனை யைந்து 
முப்பதொ டெட்டுய ரெண்ணைந் தென்ன 

யாண்டி னெல்லை யியம்பினர் புலவர் ( சக ) 
என்று ஒருசூத்திரம் தனியே எழுதப்பட்டுளது . ( ச - பி . ) 

2 பெண்ணிற் கியல்பென . 
5 


34 


பன்னிருபாட்டியல் . 


- ( சுக ) 


சு 


232 திறலோன் யாண்டே பதினைந் தாகும் . 

R 
233 பதினா றெல்லை காளைக் கியாண்டே . 

( சுஉ ) 
234 அத்திற மிறந்த முப்பதின் காறும் 

விடலைக் காகு மிகினே முதுமகன் : அவிநயனார் . ( சுந . ) 
235 நீடிய நாற்பத் தெட்டி னள 

னளவு 
மாடவர்க் குலாப்புற முரித்தென மொழிப. ( சுச ) 
236 சிற்றில் பாவை கழங்கம் மனையே 

பொற்புறு மூசல் பைங்கிளி யாழே 
பைம்புன லாட்டே பொழில்விளை யாட்டே பட 
நன்மது நுகர்த லின்ன பிறவு 

மவரவர்க் குரிய வாகு மென்ப . 
237 வேந்தர் கடவுளர் விதி நூல் வழியுணர் 
மாந்தர் கலிவெண் பாவிற் குரியர் . 

( சுசு ) 
238 

நாலு வருணமு மேவுத லுரிய 
வுலாப்புறச் செய்யுளென் றுரைத்தனர் புலவர் : அவிநயனார் . 

7- சின்னப்பூ . 
239 மலையும் யாறு நாடு மூரும் 

பரியுங் களிறுங் கொடியு முரசுந் 
தாரும் பெயரு மெனத்தெரி பத்துஞ் 
சொல்லு மெல்லை பின் முதற்குறட் கண்ணே 
சின்னத் தொழிலை மன்ன வைத்துப் 
பின்னர்க் குறளுட் பாட்டுடைத் தலைவ 
ரியற்பெயர் வைத்தவர்க் குரிமை தோன்றுஞ் 
( பி - ம் . ) 1 மியன்ற . 2 யொளிபெறு காத லின்னன பிறவு . 3 செய்யு 
ளெனவுரைத் தனரே . 

“ வழக்கொடு சிவணிய வகைமை யான ( தொல் . பொருள் . புறத் . ஙக ) 
என்பதனுரையில் நச்சினார்க்கினியர் சிவணியவகைமை என்றதனானே முற் 
கூறியவற்றோடே நாடும் , ஊரும் , மலையும் , யாறும் , படையும் , கொடியும் , 
குடையும் , முரசும் , நடைநவில்புரவியும் , களிறும் , தேரும் , பிறவும் வருவன 
வெல்லாங் கொள்க . இவற்றுட் சிலவற்றை வரைந்து கொண்டு சின்னப்பூ 
என்று பெயரிட்டு இக்காலத்தார் கூறுமா றுணர்க என்பர் . 

( பி - ம் . ) 4 தலைவர் , பெயர்வைத் தவர் தமக் குரிமை தோன்றுஞ். 


1OH 


* 


இனவியல். 


( சு அ ) 


செயல்பெற வைப்பது சின்ன மதுவே 

யாதிப் பாவி ன தனினம் வருமே : பொய்கையார் . 
240 மலையே யாறே நாடே யூரே 

பாறையே பரியே * களிறே தாரே 

பெயரே கொடியே யென் றிவை தசாங்கம் . 
241 பத்தே யேழே மூன்றே சின்னம் . ! 


( சுகூ ) 
( 10 ) 


8 -பரணி . 


242 மயக்கறு கொச்சகத் தீரடி யியன்று 

நயப்புறு தாழிசை யுறுப்பிற் பொதிந்து 
வஞ்சி மலைந்த வுழிஞை முற்றித் 
தும்பையிற் சென்ற தொடுகழன் மன்னனை 
வெம்புசின மாற்றான் றானைவெங் களத்திற் 
குருதிப் பேராறு பெருகுஞ் செங்களத் 

தொருதனி யேத்தும் பரணியது பண்பே . 
243 தேவர் வாழ்த்தே கடைநிலை பாலை 

மேவி யமருங் காளி கோயில் 


( எக ) 


* 


களிறொழித்துப் படைகோடலுமுண்டு . அவ்வாறு திருவாசகத்துள்ள 
திருத்தசாங்கத்துக் காண்க . 

1 பெயரை ஆணை என்பாருமுளர் . ( இலக்கணவிளக்கப்பாட்டியல்-22 ) 
( பி - ம் . ) 1 இதற்குப்பின் சேர்த்துக்கொள்ளுமாறு ,, 

பத்தே யேழே மூன்றொரு சின்னமொழி 
யாயிற் பின்னர் வருமொழி தன்னொடு 
பிளவா ரிருமொழி யா மெனி னஞ்செழுத் 

தாகு 
மெ ன் ) ன மொழிப தொன்னெறிப் புலவர் 

ஒருபெய ரீரடி மொழிவைத்துப் பிளவார் 
என இரண்டு சூத்திரங்கள் தனியே எழுதப்பட்டுள்ளன . (ச - பி . ) 

2 சினம்பெறு . 3 மன்னன் ; மன்னவன் . 4 வெம்பு சினமாற் றானை 
வெங் களத்துக் , குருதிப் பேரியாறு பெருகுங் கொற்றத். 

5 தொருவற் 
போற்றும் . ( ச - பி .) 


துடன் 


36 


பன்னிருபாட்டியல் . 


கன்னிபை யேத்த லலகை விநோதங் க 
கனாநிலை நிமித்தம் பசியே யோகை 
பெருந்தேவி பீட மழகுற விருக்க 
வமர்நிலை நிமித்த மவள்பதம் பழிச்சா 
மன்னவன் வாகை மலையு மளவு 
மரபினி துரைத்தன் மறக்களங் காண்டல் 
செருமிகு களத்திடை யடுகூழ் வார்த்தல் 
பரவுத லின்ன வருவன பிறவுந் 

தொடர்நிலை யாகச் சொல்லுதல் கடனே . 
244 யானை சாய்த்த வடுகளத் தல்ல 

தியாவரும் பெறாஅர் பரணிப் பாட்டே . 
245 ஏழ்தலைப் பெய்த நூறுடை யிபமே 

யடுகளத் தட்டாற் பாடுதல் கடனே . 


( எஉ ) 


( எங ) 


( எச ) 


9 - மடல் . 
246 அறம்பொருள் வீடு திறம்பெரி தழித்துச் 

சிறந்த வேட்கை செவ்விதிற் பரா அய்ப் 
பாட்டுடைத் தலைமக னியற்பெயர்க் கெதுகை 
நாட்டிய வெண்கலிப் பாவ தாகித் 
தனிச்சொல் லொரீஇத் தனியிடத் தொருத்தியைக் 
கண்டபி னந்த வொண்டொடி யெய்தலு 
மற்றவள் வடிவை யுற்றகிழி யெழுதிக் 
காமங் கவற்றக் கரும்பனை மடன்மா 
வேறுவ ராடவ ரென்றனர் புலவர் . 

( எரு ) 
247 மடன்மாப் பெண்டி ரேறா ரேறுவர் 
கடவுளர் தலைவ ராய்வருங் காலே . 

( எசு ) 
248 கடவுளர் மேற்றே காரிகை மடலே . * 

( எஎ ) 
( பி - ம் . ) 1 பரவுதன் மன்ன . இச்சூத்திரம் , சங்கத்துப்பிரதியிற் 
காணப்படவில்லை . 

இவ்வாறு வந்தன மங்கையர்கோன் அருளிச்செய்த சிறிய திருமடல் 
பெரிய திருமடல் என்பன . 
( பி - ம் . ) தலைவ னியற்பெயர்க் . யேத்தன் . 5 

கையறக். 


2 


3 


4 


இனவியல் . 


37 


249 எந்தை யுடைப்பெயர்க் கெதுகை சாற்றி 

யந்தமி லின்பம் பொருளா "வேத்திப் பால் 
பொருளு மறனும் வீடும் பழித்து 
மடன்மா வேறு தன் மாதர்க் குரித்தே . 

( எ அ ) 


10 - மறம் . 
250 பெருநில வேந்தன் மகட்பால் வேண்டி 

பொருபெருந் தூதனுரைத்தமொழி கேட்டுக் 
குறுநில மறவன் வெஞ்சினந் திருகி 
மாற்றமிக வுரைப்பது மறமென மொழிப. 


7 


( எசு ) 


11- பல்சந்தமாலை . 


8 ) 


( 40 ) 


GGE 


251 சொன்ன கலம்பக வுறுப்புவகை நீக்கி 
மன்னிய பத்து முதனூ றளவா 

real 
வந்த மரபின் வரூஉஞ்செய்யுண் முதலா 
வந்தது பல்சந்த மாலை யாகும். 

solo 
12- இணைமணிமாலை . மாய 
252 இணை மணி மாலை தணிவிலந் தாதியாய் 

மறையவர் பாவும் வணிகர் தம் பாவின் 
றுறையு மியைந்தீ ரைம்பது வருமே . 


- ( அக ) 


1 


( பி - ம் .) 

யுடையபெயர்க் . வேற்றி . 3 வீடு மழித்து . 4 வேண்ட , 
வொருபெரும் . 5 வெஞ்சின வஞ்சின , மறமிக மொழிவது . 6 மாற்றமென . 
7 இதற்குப் பின் சேர்த்துக்கொள்ளுமாறு , 

கூடாக் குலமுதன் மன்னன் மகள் வேண்டத் 
தாதையும் தாயும் தன்னைய ரனைவரு 

மாறுசொன் மகட்பாற் காஞ்சியு மறனே (( சுஉ ) 
என ஒருசூத்திரம் தனியே யெழுதப்பட்டுள்ளது . ( ச - பி .) 
இதற்குப்பின் சேர்த்துக்கொள்ளுமாறு , 

உறுப்பி னீக்கிய பலவகைச் சந்த 
மிறுத்த வகைய தியற்பல சந்தம் 

( சுச ) 
என ஒருசூத்திரம் தனியே எழுதப்பட்டுள்ளது . ( ச.பி.) 


8 


38 


பன்னிருபாட்டியல் . 


253 வெண்பாக் கலித்துறை யீரிரண் டியைந்த 
வொண்பா நூறவை யிணை மணி மாலை . * 

( அஉ ) 
13- இரட்டைமணிமாலை . 
254 வெண்பா முதலாக் கலித்துறை பின்வரு 
மிந்த விருப திரட்டைமணி மாலை . 

( அகூ ) 
255 ஆதியந்தம் வெண்பாக் கலித்துறை 

யே தமின்றி வருவ திரட்டைமணி மாலை 
யேதுவே நாலைந் தியலு மென்ப . 

( அச ) 
14 - ழம்மணிமாலை . 
256 மிகுத்த வெள்ளை கலித்துறை யகவல் 
விருத்த மும்மணி விளம்புமந் தாதி . 

( அரு ) 
15- நான்மணிமாலை . 
257 வெண்பாக் கவித்துறை பகவல் விருத்தம் 
நண்பாய் வருவது நான்மணி மாலை . 

( அசு ) 
258 

அகவலு மகவல் விருத்தமு நாற்ப 
தகவலை முன்வைத் தறைவது கடனே. 

( அஎ ) 
* வெண்பாவகவ 

லிணைமணிமாலையுங் கொள்வர் இலக்கணவிளக்கப் 
பாட்டியலார் . 

( பி - ம் . ) 1 யே தமின் றியல்வ . 2 அதுவே , நாலைந் தியலு மென் மனார் 
புலவர் . 

3 மாலையந் தாதி . 

4 இதற்குப்பின் சேர்த்துக்கொள்ளுமாறு , 
வெண்பாக் கலித்துறை யகவல் விருத்தம் 
வண்பா மூன்றவை மும்மணி மாலை 

( சர்அ ) 
வெள்ளை கலித்துறை யகவல் விருத்தங் 

கொள்வ மும்மணி கோத்தவந் தாதி ( சுக ) 
என இரண்டு சூத்திரங்கள் தனியே எழுதப்பட்டுள்ளன. 

5 வெண்பா முன்வரக் கலித்துறை யகவல் 
விருத்த நண்பாய் வருவது நான் மணி 

மாலை யென்று வகுத் துரைத் தனரே (ச - பி . ) 
t வெண்பாக் கலித்துறை விருத்தம் அகவல் எனத் தொடுப்பர் பிற் 
காலத்தர் . 

1 இது நான் மணிமாலைக்குப் பொருந்தா திருக்கிறது . 


* 





( 
கூ 
0 
) 


. 
இனவியல் . 

39 
259 வெள்ளை கலித்துறை யகவல் விருத்தங் 
கொள்வது நான்மணி கோத்தவந் தாதி .1 5 ( அ அ ) 

16- லம்பகமாலை . 
260 ஒருபோ குடனே யம்மனை நீக்கி 

வெள்ளை முதலா வெல்லா வுறுப்புக் 
தள்ளா வியலது கலம்பக மாலை .. ” 

( அகூ ) 
261 ஒருபோ கம்மனை யொழித்துவெண் பாமுதற் 
கருதிற் பேரது கலம்பக மாலை . 

) 
17- மும்மணிக்கோவை . 
262 4 வெள்ளையு மகவலு நேரிசை யாகக் 

கவித்துறை வரவந் தாதி யாகி 

முறைமையி னியல்வது மும்மணிக் கோவை . ( கூக ) 
263 தோன்றிய வகவல் வெள்ளை கலித்துறை 

NA 
மூன்றும் வருவது மும்மணிக் கோவை . 

( கூஉ ) 
264 மும்மூன் றொருபொருண் மிசைவரு மென்ப . ( கூகூ ) 
( பி- ம் . ) 1 இதற்குப்பின் சேர்த்துக்கொள்ளும்படி , 

வெண்பா வகவல் கலியே வஞ்சியெனு 
நன்பா நூறவை நான்மணி மாலை 

( எ 0 ) D 
அதுவே யந்தாதி யாக வருமே 

( எக ) 
என இரண்டு சூத்திரங்கள் தனியே எழுதப்பட்டுள்ளன . (ச - பி . ) 

( 
3 இதற்குப்பின் சேர்த்துக் கொள்ளும்படி , 

அந்த மாதி யாகியுங் கலம்பகம் 
வந்த செய்யுள்ள வாகினும் வருமே 

( எங ) 
என ஒருசூத்திரம் தனியே எழுதப்பட்டுள்ளது . ( ச - பி . ) 

4 அகவலும் வெள்ளையு நேரிசை யாகக் 
கலித்துறை வரவந்த மாதி முறைமையி 

னியல்வது மும்மணிக் கோவை யாகும் ( ச - பி . ) 

இதற்கும் அளவு முப்பது . இஃது ஆசிரியம் வெண்பாக் கலித் 
துறையாக வருமெனவும் , மும்மணிமாலை வெண்பாக் கலித்துறை ஆசிரிய 
விருத்தமாக வருமெனவும் கொள்க ,, 


* 


* 


40 


பன்னிருபாட்டியல் . 


18- கலியந்தாதி . 
265 வல்லின மெல்லின மிடையின வெழுத்துப் 

புல்லி மருங்கு போகா தொன்றிக் 
குறிலெனிற் குறிலே நெடிலெனி னெடிலே 
பொருந்தி நாற்கலை 3 கொண்டோ ரடியாய்த் 
திருந்து மிவ்வகை நான்கடி யாகியு 
மோரொலி யாகியு மெண்ணான் காகிய 
கலையொடு பொருந்தியுங் குறிலு நெடிலு 
முறைமுதல் வரினு மவ்வெழுத் தாகியு 
மிப்பரி சியன்ற முப்பது கட்டளை 

மிக்கது கலியந் தாதி யாகும் . 
266 வெண்கலி யுஞ்சில சிறுபான்மை வருமே . 

19- ஒலியந்தாதி . 
267 தத்த மினத்தி லொப்புமுறை பிறழாது 

நாலடி யீரெண் கலையொரு முப்பது 

கோலிய தொலியந் தாதி யாகும் . 
268 ஈரொலி யோகிய வெண்ணான்கு கலையெனச் 

சீரியற் புலவர் செப்பினர் கொளலே . 
269 வண்ணக மென்ப தொலியெனப் படுமே . 


( கூச ) 


( கூசு ) 


( கூஎ ) 
( கூ அ ) 


20- யானைத் தொழில் . 
270 மூவகை நிலனு மூவகை நிறைவும் 

பல்வகைத் தேயமு மெழுவகை யுறுப்பும் 
வருணமும் யாண்டு மைவகைக் கொலையும் 
( பி - ம் .) 1 வொற்றுப் 

9 பொருந்து . 

3 கொண்டதோ ரடியாய்த் . 
4 ‘ கலையொடு பொருந்தியுங் குறிலுங் குறிலு 
நெடிலு நெடிலு மிம்முறை முதல்வர 
அவ்வெழுத் தாகியு மிப்பரி சியன்ற 
முப்பது கட்டளை கலியந் தாதி 
யாகும் பெயரென் றறையல் வேண்டும் ( ச - பி . ) 
5 வெண்கலி யுஞ்சிறு பான்மைசில் லிடத்துள 
6 யாகி யெண்ணான்கு . 7 செப்பின ரென்ப . ( ச - பி . ) 


இனவியல் . 


41 


மிருவகை நடையு மைவகை யுணர்வு 
முடையோர்ப் பேணலு முளப்படப் பிறவு 
நண்ணிய வேளாண் பாவி னலம்பெற 

வெண்ணி யுரைப்ப தியானைத் தொழிலே. ( கூகூ ) 
271 

கிரிசரம் வனசர நதிசர மென்றிவை 
நிலைபெறு நிலனென நிறுத்திசி னோரே . 

( க 00) 
272 

உயரமு நீளமுஞ் சுற்று மளவினிற் 
குறையா தியல்வது நிறைவெனப் படுமே . 
து 

( க 0 க ) 
273 பல்வகைத் தேயக் கொல்களிறு பிறக்கும் 
பல்வகைத் தேயமு மென்மனார் புலவர் . 

( க 02 ) 
274 பாத நாலுங் கையும்வா லதியுங் 
கோசமு நிலனுறத் தீண்டுதல் குறியே . 

( காங ) 
275 குலமெனப் படுவது பலவகை வருண மு 
நலனுற வுரைக்கு நலத்த தென்ப . 

(கச ) 
276 நலமிகு வாழ்நாள் பொலிவுற வியம்புதல் 

யாண்டென மொழிப வியனெறிப் புலவர் .2 a ( காரு ) 
277 

கையுமுற் கூறுங் கடியபிற் கூறுங் 

கூர்ங்கோ டிாண்டுங் கொலைத்தொகை வகைபே . (கசு ) 
278 முன்ன ரூன்றிய காற்குறி தன்னிற் 
பின்னர்ப்பத மிடுவது தோரண மென்ப . 

( கரஎ ) 
279 பிறழ விடுவது வக்கிர மதுவே 

" 
சாரிகை விகற்பமு மாகு மென்ப . 

( க 0 அ ) 
280 நன்மை யியற்றலுந் தீமை யியற்றலும் 

பற்றிய நன்மை தீமை நினைத்தலுங் 
கயக்கறு கால நினைத்தலும் புலனே . 

( க . ) 
( பி - ம் .) ! மலையே யாறே காடே யென்றிவை . ( ச - பி . ) 

2 இதற்குப்பின் சேர்த்துக்கொள்ளுமாறு , 
அரும்பெறற் றடக்கையிற் பாதத் திறத்திற் 
றிருந்துபு வாலிற் சினமிகு வாயிற் 

பொருந்திறற் கோட்டிற் கொல்லுதல் கொலையே ( அடு ) 
என ஒருசூத்திரம் தனியே எழுதப்பட்டுளது . ( ச - பி .) 

6 


42 


பன்னிருபாட்டியல் . 


281 

வழுவா துடையோ ரேவ லியற்ற கலை 
லுடையோர்ப் பேண லென்மனார் புலவர் . 

( கக 0 ) 
( மேல் நண்ணிய என்றதனா லாசிரியவடியாற் பாடுவாருமுளர் . ) 
282 அகவலு முரித்தென வறைகுந ருளரே . ( ககக ) 

21- வருக்கமாலை . 
283 மொழிக்குமுத லாகிய வெழுத்துக் கெல்லாம் 
வருக்க முரைப்பது வருக்க மாலை . 

( ககஉ ) 
22- நாமமாலை , புகழ்ச்சிமாலை . 
284 2 மைந்தர்க் காயின் வஞ்சிப் பல்வகை 
நேர்ந்தவடி மயக்க நாம மாலை .. 

( கககூ ) 
285 ஆடவர் திறத்து வஞ்சி யின்னெறி 

நாடிய பாத மயங்க வைப்பி 
னாம மாலை மற்றது மடந்தையர்க் 
காமெனிற் புகழ்ச்சி மாலை யாகும் . 

( ககச ) 
286 அதுவே , செங்கலை வண்ணப் பாவு மியங்கும் : கோவூர்கிழார். 
287 வெள்ளடி யியலாற் புணர்ப்போன் குறிப்பிற் 
றாள்ளா 

6‘ வியலது புகழ்ச்சி மாலை : சேந்தம்பூதனார் . ( ககசு ) 

23- இன்னிசைத்தொகை . 
288 தொண்ணூ றேனு மெழுப தேனு 

7மின்னிசைத் தொடுப்பி னின்னிசைத் தொகையே . ( ககஎ) 
( பி - ம் . ) 1 மொழிக்கு முதலெழுத்தின் வருக்க மெல்லாம் . 

2 மாந்தர்க் . 3 மடக்கு . 

இதற்குப்பின் சேர்த்துக்கொள்ளுமாறு , 
மாதர்க் கெனினது புகழ்ச்சி மாலை யென் 

றோதினர் விளங்க வுயர்மொழிப் புலவர் ( க ) 
என்று ஒருசூத்திரம் தனியே எழுதப்பட்டுள்ளது . ( ச - பி .) 

5 புணர்ப்போர் . 6 வியல்பது . 7 மின்னிசை தொடுப்பினஃ 
தின்னிசைத் தொகையாம் . 

இதற்குப்பின் சேர்த்துக்கொள்ளுமாறு , 
இனிதி னாசை மேம்பா டுடைமையி 

னின்னிசை யென்பர் தொன்னெறிப் புலவர் ( கஎ ) 
என்று தனியே ஒருசூத்திரம் எழுதப்பட்டுளது . ( ச - பி. ) 


4 


81 


இனவியல் . 


43 


289 


எண்ணிய வகையா னின்னிசை வெண்பாத் 
தொண்ணூ றெழுபது தொடுப்பதத் தொகையே : ( கக அ ) 

கோவூர்கிழார் . 


24- விருத்தவகை. ) 
290 பரிசிலை யானை 1 வாள்குடை வேல்செங் 

கோலொடு நாடு உருரைப்பி னகவல் 
விருத்தம் பத்தென வேண்டினர் புலவர் . 


( கககூ ) 


25 .-- ஜம்படைவிருத்தம் . 
291 சக்கரந் தனுவாள் சங்கொடு தண்டிவை 
யைம்படை யகவல் விருத்த மாகும் . 

( க20 ) 
26- நாழிகைக்கவி . 
292 ஈரிரண் டியாமத் தியன்ற நாழிகைச் 
சீர்திகழ் வெண்பாப் பாடுநர் யாவரு 

ப 
மிருநான் கேழே ழிருநான் காமெனக் 
கன்னன் முப்பது மெண்ணின ரினிதே . 

( கஉக ) 
293 மன்னர் கடவுளர் முன்னிலை யாக 

வன்ன கடிகை யென்னு மியல்பிற் 
றொகுநெறி யன்னவை நேரிசை வெண்பா. ( கஉ உ ) 
( முதல்யாமம் ஏழளவும் பாடி எட்டாவதில் யாமம் ஒன்றென்றும் , 
இரண்டாம்யாமம் ஆறளவும்பாடி எழில் யாமம் இரண்டென்றும் , மூன்றாம் 
யாமம் ஆறளவும்பாடி ஏழில் யாமம் மூன்றென்றும் , நான்காம்யாமம் ஏழளவும் 
பாடி எட்டில் யாமம் நான்கென்றும் பாடின் முப்பது வெண்பாவாம் ) 


பரிமுதலியவற்றைப் பத்துப்பத்தாகக் கூறும் ஒன்பதுவகை விருத்த 
மும் அவ்வப்பெயரான் விளங்குமென் றுணர்க . 
( பி - ம் .) வாளொடு வேறேர். உருறுப்பி . 3 விளம்பினர் . 

4 இதற்குப்பின் சேர்த்துக்கொள்ளும்படி , 
வரிசிலை யானை வாளொடு வேலே 
தேர்பரி நாடு ருரைப்பி ன கவல் 

விருத்தம் பத்தென விளம்பினர் புலவர் ( கஅ ) 
என ஒருசூத்திரம் தனியே எழுதப்பட்டுள்ளது . ( ச - பி . ) 


? 
பயிறா 

பன்னிருபாட்டியல் . 

27- நவமணிமாலை . 
294 பாவே யினமே யென்றிவை யிரண்டு 
பாடி மேவிய வகையது நவமணி மாலை . 

( கஉங ) 
28 - கைக்கிளைமாலை . 
295 1 இரங்க வருவது மயங்கிய வொருதலை 

இ . th 
யியைந்த நெறியது கைக்கிளை மாலை . 

( கஉச ) 
296 தாயர் சேரிய ராயர் தீங்குழ 

வேலை வீணை மாலை கங்குல் 
காம னைங்கணை கண்வளர் கனவென 
வெசிய நன்னிற வேனில் குயிலே 
கொஞ்சிய கிள்ளை கொய்தளிர்ச் சேக்கை 
ரியன்ற பருவர லென்மனார் புலவர் . 

( கஉரு ) 
297 முல்லை யசோகு மாந்தளிர் தாமரை 
யல்லி நீல மைங்கணை யாகும் . 

( கஉசு ) 
( மயங்கிய என்ற தனால் ஓரினப்படுத்திப்பாடுவாருமுளர் . பாடும்பொழுது 
மருட்பாவாற் பாடப்படும் : அல்லா தவழி ஆசிரியமும் வஞ்சியும் ஒழிய அல் 
லாத பாவானும் இனத்தானும் பாடப்படும் . சிறுபான்மை ஆசிரியப்பா 
வானு மினத்தானும் பாடப்படும் ( எனக் கொள்க . )) 


பன் 


29- அரிபிறப்பு . 


298 


சேலே யாமை யேனஞ் சிங்கங் 
கேகால வாமனன் 

மூவகைக யிராமர் 

Verohre 
கரியவன் கற்கி யெனவரு கடவுளர் 
புரிதரு தோற்றந் தெரிதரப் பரா அய்ப் 
பாட்டுடைத் தலைவனைக் காக்க வேண்டி 


( பி - ம் . ) 1 இயங்க. 2 இதற்குப்பின் , கைக்கிளை யென்ப தொருதலைக் 
காமம் என ஒருசூத்திரம் காணப்ப 

ப்படுகிறது . 3 நன்னிலம் , 4 பாடப்பெபறும் . 
( ச - பி . ) 


இனவியல் .. 


45 


யினமொழி நாட்டி யகவல் விருத்த 
மொருப தியற்று த லாழியோன் பிறப்பே . - ( கஉஎ ) 

30-- அட்டமங்கலம் . 
299 ஒருவனைக் காக்கவென் றிறைவனை யேத்திய 

வெண்வகை யகவல் விருத்தம் புணர்த்த 
னண்ணிய வட்ட மங்கல மென்ப . 

( கஉ அ ) 
300 இறைவனை யேத்திய வெண்வகை மங்கல 
மறிதரும் பாவே யகவல் விருத்தம் : சேந்தம்பூதனார் . ( கஉகூ ) 

31- இல்லறவெள்ளை . 
301 கலை தரு வண்ணமும் வெள்ளையு மொன்பா 
னிலைபெறப் புணர்ப்பினஃ தில்லறவெள்ளை . 

( க x0 ) 
( இதனுள் , கலை தருவண்ணம் என்றதனால் வெண் கலிப்பா ஒன்றானும் , 
நிலைபெற என்றதனாற் சந்தவகை யொன்பதினாலும் வெண்பா ஒன்பதினாலும் 
பாடுவாருமுளர் .) 


32 -- மங்கலவெள்ளை . 


302 சந்தமும் வெள்ளையுந் தருவன கற்புடை 
மங்கல வெள்ளை 

வருவன வொன்பான் . 

( கஙக ) 
303 

அதுவே , 

வெண்கலி யானும் வருதற்கு முரித்தே : மாபூதனார் . ( க கூஉ ) 
304 சந்தமும் வெள்ளையுந் தனித்தனி புணர்த்தலு 
மந்தமில் புலவ ராமென மொழிப: சீத்தலையார் . ( கங க ) 

33-- தாரகைமாலை . 
305 இரண்டு பொருள்புண ரிருபத் தெழுவகைச் 
சீரிய பாட்டே தாரகை மாலை . 

( கஙச ) 
[ பி - ம் . ) இதற்குப்பின் சேர்த்துக்கொள்ளும்படி , 

போற்றி யொருவன் புறங்காப்பு ... க்கு 
மாற்றல் சான்ற வகவல் விருத்தம் 

( க 0 அ ) 
வெண் கலி தானும் வருதற்கு முரித்தே 

( ககக ) 
என இரண்டுசூத்திரங்கள் தனியே எழுதப்பட்டுள்ளன . 

வருதலு . ( ச - பி . ) 


1 


I 


46 

பன்னிருபாட்டியல் . 
34- செந்தமிழ்மர்லை . 

3 nase on 
306 எப்பொரு ளேனு மிருபத் தெழுவகை 
செப்பிய நெறியது செந்தமிழ் மாலை . 

( கஙரு ) 
( பாவானும் இனத்தானும் பாடுவாரு முளர் . நான்கு முதற்பாவானா 
தல் ஒருபாவி னின த்தானாதல் போடுக என்பாருமுளர் .) 

35 - தாண்டகம் . 
307 மூவிரண் டேனு மிருநான் கேனுஞ் 

சீர்வகை நாட்டிச் செய்யுளி னாடவர் 
கடவுளர்ப் புகழ்வன தாண்டக மவற்று 
ளறு சீர் குறியது நெடியதெண் சீராம் . 

( கஙசு ) 
308 அறுசீ ரெண்சீ ரடிநான் கொத்தங் 

கிறுவது தாண்டக மிருமுச் சீரடி 

குறியது நெடிய திருநாற் சீரே : பல்காயனார் . ( கங.எ ) 
309 மங்கல மரபின் மானிடர் கடவுளர் 

தம்புக ழுரைப்பது தாண்டக வகையே . ( சுஙஅ) 
310 தாண்டக மானிடர் கடவுளர்க் குரித்தே : மாபூதனார் . ( ) 
311 

அடி 

வரை நான்கும் வருமெழுத் தெண்ணி 
நேரடி வருவது தாண்டக ‘மாகும் : சீத்தலையார் . ( கச ) ) 

36- பதிகம் . 
312 ஆசிரி யத்துறை ய தனது விருத்தங்கம் 
கலியின் விருத்த மவற்றி னான்கடி 

ப 
யெட்டின் காறு முயர்ந்த வெண்பா 
மிசைவைத் தீரைந்து நாலைந் தென்னப் 
பாட்டுவரத் தொடுப்பது பதிக மாகும் . பர் ( கசக ) 

37 - சீர் மெய்க்கீர்த்தி . 
313 சீர்நான் காதி யிரண்டடித் தொடையாய் 

வேந்தன் மெய்ப்புக ழெல்லாஞ் சொல்லியு 

மந்தத் தவன்வர லாறு சொல்லியு 
[ பி - ம் . ) 1 வகையது . பாடுவாருளர் . 3 பாடுவாருமுளர் . 4 மென்ப . 


2 


இனவியல் . 


47 


( கசச ) 


- (கசசு ) 


( 0 ) மவளுடன் வாழ்கெனச் சொல்லியு மற்றவ ர் . 

னியற்பெயர்ப் பின்னர்ச் சிறக்க யாண்டெனத் 

திறம்பட வுரைப்பது சீர்மெய்க் கீர்த்தி .! ( கச 2 ) 
314 2.நிலைபெறு சீர்மெயக் கீர்த்தியி னந்த 
முரையாய் முடியு மெனவுரைத் தனரே : கோவூர்கிழார் . ( ) 
38 - செருக்களவழி . 

aa 
315 கலைவன் செய்த நிலைபெறு புகழ்புனை 

நேரிசை வெண்பா வின்னிசை வெண்பாப் 

பஃறொடை வெண்பா மறக்கள வழியே. 
316 நேரிசை யின்னிசை பஃறொடை வெண்பா 
போரின் களவழி புகலப் படுமே . 

( கசரு ) 
39- மறக்களவஞ்சி . 

போ 
317 குறள்சிந் தளவடி யகவ லடிவிரா அய் 

வஞ்சிச் செய்யுளின் மன்னவர் மறக்கள 

மெஞ்சா துரைப்பது மறக்கள வஞ்சி . 
318 இயங்குபடை மன்ன ரிகற்களம் புகழ்ந்த 
மயங்கியல் வஞ்சி மறக்கள வஞ்சி . 

( கசஎ ) 
40- செருக்களவஞ்சி . 
319 விருத்தவகை பத்தான் விளம்பு மதனைச் 
செருக்கள மெனவே செப்பினர் புலவர் . 

( கச அ ) 
41- ஆற்றுப்படை . 
320 

புரவலன் பரிசில் கொண்டு மீண்ட 
விரவலன் வெயிறெறு மிருங்கா னத்திடை 

0 
வறுமை யுடன்வரூஉம் புலவர் பாணர் 
பொருநர் விறலியர் கூத்தர்க் கண்டப் 
புரவல னாடூர் பெயர்கொடை பராஅ 
யாங்குநீ செல்கென விடுப்பதாற்றுப்படை . ( கசகூ ) 
( பி - ம் . ) இதற்குப்பின் சேர்த்துக் கொள்ளும்படி , 

மதிபுரை வெண்குடைக் கீழரி யணைமிசை 

விதியினி திருந்தென மெய்பெற நாட்டே ( க 2 உ ) க 
என ஒருசூத்திரம் தனியே எழுதப்பட்டுள்ளது . 
நிரைபெறு . 

3 பரிசு . ( ச - பி .) - 


1 


1 


2 


48 


பன்னிருபாட்டியல் . 


. 


321 ஒங்கிய வதுதா னகவலின் வருமே . 
322 புலவராற்றுப்படை புத்தேட்கு முரித்தே . 


( கரு ) 
( கருக ) 


42-- கண்படை நிலை . 


323 காலைபகன் மாலை யாழ்முறை யறத்திய 

லமைச்சிய லரசிய லேனை யியலிசை 
நாட கத்திய லோடு நான்மறை 
முறையே யெய்தினை யூழி வாழி 
யினிய மகளிரோ டின்பத்துயில் கொள்கென் 
றிங்கன முரைப்பது கண்படை யாகும் . 


( கடூஉ ) 


43 துயிலெடை நிலை . 


324 


கண்படை மன்னவர் முன்னர்த் தண்பதம் 
விடிய லெல்லை யியல்புறச் சொல்லித் 
தந்த திறையருந் தாராத் திறையரு 
மேத்தி நின்மொழி கேட்டினி தியங்க 
வேண்டின ரித்துயி லெழுகென விளம்பி 
னதுவே மன்னவர் துயிலெடை நிலையே . 


( கரு ) 


325 


44- விளக்கு நிலை . 
துளக்கமின் மன்னர்க் காம் விளக் குரைப்பது 
விளக்கு நிலையென வேண்டினர் புலவர் . 


( கருச ) 


45- கடாநிலை . 


கடாநிலை 

யுரைப்ப 


326 கொற்றவை தனக்குக் கொற்றவ ரெறியுங் 
து கடாநிலை யாகும் . 

( கருரு ) 
327 வடா 

அதுறை கன்னிக்கு மன்னவ ரெறிந்த 
கடாநிலை யுரைப்பது கடாநிலை யாகும் : பெருங்குன்றார்கிழார் . 
( பி- ம் . ) 1 நாடகத் தியலொடு நான்கு முறைமுறை , யெய்தினை யூழி 
வாழி யினிய , மகளிரொ டின்பத் துயில்கொள் கென் றின்ன , உரைப்பது 
கண்படை யாகு மென்ப . 2 மேற்ற ; மேத்திநின் மொழிகேட் டினிதியங்க 
வேண்டின , ரித்துயி லெழுகென வியம்பி னதுவே , மன்னவ ரின்பத் துயி 
லெடை நிலையே . (ச - பி . ) 


1 


இனவியல் . 


49 


46 -- யாண்டுநிலை . 


328 வையக மன்னவன் மன்னுக பல்யாண் 
டெய்துக வென்ப தியாண்டு நிலை யாகும் . 

( கருஎ ) 
( இது பெரும்பான்மை நேரிசைவெண்பாவாற் பாடப்பெறும் . சிறு 
பான்மை எல்லாப்பாவானும் பாடப்பெறும் . ) 


( கரு அ ) 


( கருகூ ) 


( கசு 0 ) 


47- பறைநிலை . 
329 காவல ரினி துறத் தேவர்காத் தளிக்கென 

கடவுளர் விழவி னுங் கதிர்முடி விழவினு 
நாடு நகரமு நலம்பெற வியம்பி 
வருநெறி வஞ்சி வழங்கப் பற்றிய 
மொழிவரத் தொடுப்பது பறைநிலை யாகும் . 

48- அந்தாதித்தொகை . 
330 வெண்பாக் கலித்துறை வேண்டிய பொருளிற் 
பண்பா வுரைப்பதந் தாதித் தொகையே . 

49 - புறநிலை , வாயுறை , செவியறிவுறூஉ . 
331 புறநிலை வாயுறை செவியறிவுறூஉவெனத் 
திறமையின் மருட்பாச் செய்யுளின் வருமே . 

50- பாதாதி . 
332 அகவடி யுகிரே விரல்புற வடியே 

பரடே கழலே கணைத்தாண் முழந்தாள் 
குறங்கே யல்குல் கொப்பூழ் வயிறதன் 
வரையே யிடையே மயிரி னொழுக்கே 
முலையுகிர் விரலே முன்கை யங்கை 
தோளிணை கழுத்தே முகநகை 

செவ்வாய் 
மூக்கே கண்ணே காது புருவ 
நுதலெனு மாறைந் துறுப்புட னிரண்டும் 
பாத மாதியா வேண்டு தல் புணர்ப்பினஃ 
தோதிய பாத மாதியா மென்ப . 
( பி - ம் . ) 1 மன்னிய பல்யாண் , டெய்துவ னென்ப , 

7 


( கசுக ) 


50 


பன்னிருபாட்டியல் . 


333 


51 - பயோதாப்பத்து , நயனப்பத்து . 
பணை முலை நயனம் பாங்கா மகவல் 
விருத்தம் பத்தென விளம்பினர் புலவர் . ( கசு உ ) 
கிய கண்முலை யகவல் விருத்தம் : பெருங்குன்றார்கிழார் . ( ) 


334 


52- உழத்திப்பாட்டு . 


335 புரவலற் கூறி யவன்வா ழியவென் 

றகல்வயற் றொழிலை யொருமை யுணர்ந்தன 
ளெனவரு மீரைந் துழத்திப் பாட்டே . 


( கசுச ) 


53-- குறத்திப்பாட்டு . 


336 இறப்பு நிகழ்வெதிர் வென்னுமுக் காலமுந் 

திறப்பட வுரைப்பது ? குறத்திப்பாட்டே . 
337 குறத்திப் பாட்டு மதனோ ரற்றே . 


( கசுடு ) 
( கசுசு ) 


( கசு எ ) 


54- ஒருபாவொருபது . 
338 வெள்ளை யாத லகவ லாத 
றள்ளா வொருப தொருபா 3வொருபது . 

55 - இருபாவிருபது . 
339 வெள்ளை யகவல் பின்னர் முறைவைத் 

தெள்ளா 4 தியல்வ திருபா விருபஃது . 
340 ஒருபா வொருபது மிருபா விருபதுங் 

கருதிய வெள்ளையு மகவலுங் காட்டினர் . 


( கசு அ ) 


( கசு கூ ) 


56 - கோவை . 


341 


கோவை யென்பது கூறுங் காலை 
மேவிய களவு கற்பெனுங் கிளவி 
யைந்திணை திரியா வகப்பொரு டமீ இ 
முந்திய கலித்துறை நானூறென்ப . 


( கஎ 0 ) 


3 வொரு 


( பி - ம் . ) 1 துழத்தியர் பாட்டே . 2 குறத்தியர் பாட்டே . 
பஃது . 4 வியல திருபா விருபது . 

5 வொருபஃது . 

விருபஃதுங் . 


6 


51 


( கஎக ) 


( கஎஉ ) 


( கஎங ) 


( கஎச ) 


கெ 

இனவியல் . 
342 களவினுங் கற்பினுங் கிளவி வகையாற் 

றிணை நிலை திரியாச் செம்மைத் தாகி 
நாட்டிய கலித்துறை நானூ றுரைப்பது 

கோட்ட மில்லாக் கோவை யாகும் . 
343 ஐந்திணை தழுவிய வகநிலைக் கோவை 
தந்தநா னூறுந் தாங்கலித் துறையே . 
57 -- தணத்து . 

( மேற்கணக்கு - கீழ்க்கணக்கு .) 
344 மேல்கீழ்க் கணக்கென விருவகைக் கணக்கே . 
345 மேற்கணக் கெனவுங் கீழ்க்கணக் கெனவும் 

பாற்படும் வகையாற் பகர்ந்தனர் கொளலே . 
346 

அகவலுங் கலிப்பா வும்பரி பாடலும் 
பதிற்றைந் தாதி பதிற்றைம்ப தீறா 
மிகுத்துடன் றொகுப்பன மேற்கணக் கெனவும் 
வெள்ளைத் தொகையு மவ்வகை யெண்பெறி 

னெள்ளறு கீழ்க்கணக் கெனவுங் கொளலே . 
347 ஐம்பது முதலா வைந்நூ றீறா 

வைவகைப் பாவும் பொருணெறி மரபிற் 

றொகுக்கப் படுவது மேற்கணக் காகும் . 
348 அடிநிமிர் பில்லாச் செய்யுட் டொகுதி 

யறம்பொரு ளின்ப மடுக்கி யவ்வத் 
திறம்பட வுரைப்பது கீழ்க்கணக் காகும் . 

58- தொடர்நிலைச்செய்யுள் . 
349 வித்தெண் டுளிகொடி தலை வெனொடு மேவி 

யொத்த வெள்ளை விருத்த மகவல் 
நடைடபெற வருவது தொடர்நிலை யென்ப . 


( கஎரு ) 


( கஎசு ) 


( கஎஎ ) 


( கஎ அ ) 


2 விதித்தனர் புலவர் . 


( பி - ம் .) 1 

1 னூற தாங்கலித் துறையே . 
3 யவ்வகை. 


வுரைதொடை . 


4 


52 


பன்னிருபாட்டியல் . 


350 1வித்தே யெண்டுளி விருந்தியல் கொடியென 

வொத்த மூவகை யிறைவனொடு பொருந்தி 
யொழுகிய வெள்ளை விருத்த மகவ 
லுரையொடு மிடைந்த பாட்டுடைக் கொச்சக 

நடைபெற வருவது தொடர்நிலை வகையே . ( கஎகூ ) 
351 தொடர்நிலைச் செய்யுள் பாட்டுப்பல தொடுத்துத் 

தலையிடை கடையென நுவலவும் படுமே . ( கஅ 0 ) 
352 அவற்றுள் , 

தலையெனப் படுபவை மலைவின் றாகி 
யறம்பொரு ளின்பம் வீடென விவற்றின் 
றிறந்தெரி மரபி னீங்கா தாகி 
வென்றிகொ ளிருக்கை யென்றிவை யனைத்துஞ் 
சந்தி யாகத் தந்து நிலை பெறுமே . 

( க அக ) 
( பி - ம் . ) 1 இதற்குமுன் சேர்த்துக்கொள்ளும்படி , 

தொடர்நிலை யென்பது தமிழியற் பெயரே ( கருஉ ) 
கடவுள் வணக்க நாடூர் காவலர் 
மாப்புணர்ச்சிகொண் மகளிர் முடிசூடிடல் 
கற்றல் படைகுடி திறல்செல றூது 
செற்றோர் 


தருதிறை கற்றோர்க் குதவல் 
கடல்புனல் வரவு கார்ப்பொழி லுண்டாட்டுத் 
தான மகப்பெறுதல் காலை மாலையென 
விருகதிர்க் கோளே யறுவகைக் காலமு 
மியைந்துட னுகர்த லெழிறரு வீடெனப் 
பகர்ந்தவும் பிறவும் தொடர்நிலைப் பண்பே ( கருங ) 
உரையிடை மிடைந்த பாட்டுடை ச்செய்யுள் 
விரவிய மரபின் விளம்பிய நெறித்தே ( கருச ) 
சருக்க நடையினு மிலம்பக முடிவினும் 
விருத்த நடையது வெற்றிசை யான 

( கருரு ) 
‘ வெண்பா நடையினும் பண்புற வருமே 

( கருசு ) 
விதப்புக் கிளவி வேண்டியது விளைக்கும் ( கருக ) 
என ஆறு சூத்திரங்கள் தனியே எழுதப்பட்டுள்ளன. ( ச - பி .) 

விவற்றிற் . 


2 


இனவியல் . 


53 


கடை 


59- பாட்டு . ( பத்துப்பாட்டு . ) 
353 நூறடிச் சிறுமை நூற்றுப்பத் தளவே 

1யேறிய வடியி னீரைம் பாட்டுத் 

தொடுப்பது பத்துப் பாட்டெனப் படுமே . ( கஅஉ ) 
354 அதுவே : அகவலின் வருமென வறைகுநர் புலவர் . ( க அங ) 

60 -- கடைநிலை . 
355 நிலை யென்பது காணுங் காலைப் 

பரிசி லுழப்புங் குரிசிலை முனிந்தோர் 
கடையகத் தியம்புங் காட்சித் தென்ப . 

( கஅச ) 
356 பரிசினீட் டித்த லஞ்சி வெறுத்தோர் 
கடைநின் றுரைப்பது கடைநிலை யென்ப .2 ( கஅரு ) 
( கடையெனினும் அங்கதமெனினும் ஒக்கும் . ) 

61- கையறுநிலை . 
357 வலங்கெழு வேந்தர் 3 வான்புகக் கவிஞர் 
கலங்கித் தொடுப்பது கையறு நிலையே . 

( கஅசு ) 
353 வெற்றி வேந்தன் விண்ணக மடைந்தபின் 
கற்றோ ருரைப்பது கையறு நிலையே . 

( க அஎ ) 
359 + கலியொ டுவஞ்சியிற் கையற வுரையார் . ( க அஅ ) 
360 சொற்றன வல்ல வேறுபிற தோன்றினு 
மத்தகு மாபி னடக்கினர் கொளலே . 

( கஅசு ) 
இனவியல் முற்றும் . 
பன்னிருபாட்டியல் முற்றிற்று . 


2 


( பி- ம் . ) 1 யொன் றிய . 

2 இதற்குப் பின் சேர்த்துக்கொள்ளும்படி , 
கடைநிலை யெனினும் வசைப்பாட் டெனினும் 

அங்கத மெனினு மொருபொருண் மேற்றே ( கசுக ) 
என ஒரு சூத்திரம் தனியே எழுதப்பட்டுள்ளது . ( ச - பி . ) 
3 வாழ்வுகக் . 4 கலியே . மற்றவை வல்ல 

வினம்பெரி 
தொன்றினு . 6 பாவி னடங்கின வென்ப . 


5 


சூத்திரமுதற்குறிப்பகராதி . 


( எண்கள் பக்கங்களைக் குறிப்பன . ) 


யரல 


33 
40 
14 
7 
7 
7 
17 
4 


51 


41 


34 இகர 


அகாக்கெகா 

அவைதாம் , மிகுதரு 15 ஈரைந்திருநான் 
அகரந்தனக்காய 7 அறம்பொருள் வீடு 36 ஈரொலியாகிய 
அகரந்தானே 8 அறுசீரெண்சீ 

46 / ஈறுநிரையாகி 
அகரமுதலாக 

8 ஆ 

4 உகரக்ககர 
அகரமோடைங்குறி 6 ஆ ஓ விரண்டும் 

4 உகரமெகா 
அகவடியுகிரே 

49 ஆகியகண் முலை 50 உகரவெழுத்துக்கு 
அகவல் விருத்தமுங் 27 ஆசிரியத்துறை 45 உடம்புபிரிவுயிர் 
அகவலுங்கலிப்பா 

ஆடவர் திறத்து 42 உணவேயமுதமும் 
அகவலுமகவல் 

38 ஆண்பால்பெண்பா 6 உயரமுநீளமுஞ் 
அகவலுமுரித்தென 42 ஆணைப்பெயரே 

19 உயிர்க்குறி 
அடிநிமிர்பில்லாச் 51 ஆதிநிலையே 33 உயிர்முதனான்குஞ் 
அடிவரைநான்கும் 46 ஆதியந்தம் 

38 உயிர்மெய்போல 
அத்திறமிறந்த 

கரக்கொகர 7 உயிர்மெய்வழக்க 
அதுவே , அகவலின் 53 இணைமணிமாலை 37 உயிரீராறு 
அதுவே , குடைச் 29 இதற்கேயாமெழுத் 29 உயிரொடுபுணரா 
அதுவே , செங்கலை 

42 இந்திரன் வெங்கதிர் 2 உரைத் தகுறிலைக் 
அதுவே , வெண் கலி 45 இந்திரனிரவி 2 எகரக்கொகர 
அந்தச்சாதிக் 22 இயங்குபடை 

47 எகரந்தனக்கு 
அந்தணர்சாதி 

21 இயமன்படைத்த 2 எஞ்சியவேளாண் 
அமுதெழுத்தென்ற 5 இயமனிதிக்கோ 2 எண்ணப்பட்ட 
அமுதெனவிடமென 4 இரங்கவருவது 

44 ! எண்ணியவகையா 
அரிவைக்கியாண்டே 33 இரண்டீரிரண் 10 எண்வகைப்பெயரு 
அருக்கனியமன் 

8 இரண்டுபொருள் 45 எந்தையுடைப் 
அவ்வவ்வெழுத்தே 6 இராப்பொழுதிற்கு 8 எப்பொருளேனு 
அவ்விருபாற்கு 6 இருவகைக்கூட்டத் 

4 எல்லாக்கணமு 
அவரவர்பெயர் 

8 இருவகையுண்டி 5 ஏத்தியவோத்திய 
அவற்றுள் , உயிர்க் 

3 இருவகையைங்குறி 6 ஏழ்தலைப்பெய்த 
அவற்றுள் , ஒன் 21 இவ்வுயிர்மெய்யோ 4 எழுநிலையு 
அவற்றுள் , தலை 52 இளங்கதிர்த்திங்க 27 ஐந்திணை தழுவிய 
அவன்றான் , காவற் 26 இறப்பு நிகழ்வெதிர் 50 ஐம்பது முதலா 
அவைதாம் , ஆ ஈ ஊ 3 இறைவனையேத்திய 45 ஐவகைக்குறி 
அவைதாம் , தேயம் 14 ஈரசைச்சீரே 11 ஐவகைக்குறுக்கமு 
அவைதாம் , நேர்முத 13 ஈரசைமுதலா 

ஒ ஓவிரண்டும் 
அவைதாம் , பிள்ளை 27 ஈரசையகவன் 12 ஒகரக்குகர 
அவைதாம் , பெருக் 14 ஈரிரண்டியாமத் 43 ஒகரவெழுத்துக் 


4 
9 
2 
2 
6 
17 
8 
7 
7 
22 

9 
43 
19 
37 
4.6 
14 

1 
36 
33 
51 
51 
9 
4 
3 
8 
7 


15 


சூத்திரமுதற்குறிப்பகராதி . 


55 


ள 


ஒட்டியகுடைப் 29 குடிப்பெயராவன 19 தாண்டகமானிடர் 46 
ஒருநான்குரோகிணி 10 குணப்பெயரேனைப் 19 தாயர்சேரிய 44 
ஒருபாவொருபது 50 குணபாற்பரிதி 8 திருந்தியபெண்மக 25 
ஒருபோகம்மனை 

39 குலமெனப்படுவது 41 திருமாலானே 2 , 26 
ஒருபோகுடனே 39 குறத்திப்பாட்டு 50 திருமிகுநிதிக்கோன் 2 
ஒருவனைக்காக்க 

45 குறள்சிந்தளவடி 47 திறலோன்யாண்டே 34 
ஒழிந்த ஐ ஔ 3 குறிலைந்துட 

6 

துளக்கமின் மன்னர்க் 48 
ஒழிந் தவிரண்டு 7 கூற்றுவன்படை-த்தன 2 தெரிவைக்கியாண் 33 
ஒற்றின் வருக்க 6 கையுமுற்கூறுங் 41 தேவப்பிரணாம் 

30 
ஒற்றுமாய் தமு 6 கொச்சகத்தன்மை 30 தேவபாணி 

31 
ஒற்றுமைக்காலையும் 2 கொற்றவை தனக்குக் 48 தேவர்க்குமுனிவர்க் 32 
ஒன்பது தேவரு 1 கோத்திரப்பெயரே 19 தேவர் கதியே 3 
ஒன்பதுபதினொன் 27 கோவையென்பது 50 தேவர் மக்க 

3 
ஒன்று பலவாகிய 21 சக்கரந்தனுவாள் 43 தேவர்வாழ்த்தே 

35 
ஒன்று முதலையாண் 25 சகர நான்கைந் 9 தொடர்நிலைச் 52 
ஒன்றேயாகியு 21 சந்தமும் ( சூ . 302,304 ) தொடுகழல்வேந்தன் 18 
ஓங்கியவது தா 48 சாதியிலுள்ளோர் 19 தொண்ணூறேனு 

42 
ஓதியமெய்யொடு 17 சாற்றிய மாறொத்த 29 தொன்னிலவேந்தர் 25 
ஓரசைச்சீரு 15 சிற்றில்சிறுதேர் 25 தோற்றமுதல்யாண் 25 
ககர வருக்க 

9 சிற்றில்பாவை 34 தோற்றியசாதகம் 24 
கட்டளையென்பது 29 சிற்றிலிழைத்தல் 25 தோன்றியவ கவல் 
கடவுளர் மேற்றே 36 சிறந்தசீர்த்தலைவன் 11 நகரத்தாறு 10 
கடைநிலையென்பது 53 சிறப்புடையெழுத்தின் 1 நஞ்சாமொற்றோடு 5 
கண்ணியநேர்நிரை 13 சிறப்புப்பெயரே 19 நஞ்சுமமுதா 

5 
கண்ணு தறிருமால் 1 சீர் நான் காதி 46 நஞ்செனவமுதென 4 
கண்படைமன்னவர் 48 சுடர்கதிர்த்திங்கள் 31 நட்புப்பகையாம் 8 
கணமே மூவசைக் 12 செப்பியவுடம்பொடு 17 நட்பேயுதாசீனம் 

7 
கதியெனப்படுபவை 

3 சேலேயாமை 44 நரகரும்விலங்கும் 17 
கலியொடுவஞ்சியிற் 53 சொல்லிய கலம்பகஞ் 31 நரகும் விலங்கும் 

3 
கலை தருவண்ணமும் 45 சொல்லியமரபின் 18 நல்லுயிர்ப்பகுதி 

1 
களவினுங்கற்பினுங் 51 சொல்லின் கிழத்தி 1 நலமிகுவாழ்நாள் 

41 
காட்டியநேர்நேர் 13 சொல்லெனப்படு 17 நவையறுசீர்க்கண 11 
காட்டியமுறையே 33 சொற்றனவல்ல 53 நறுமலர்த்திசைமுக 1 
காப்பின் முத 26 சொன்னகலம்பக 37 நன்மைசெய்கடவு 
காப்புமுதலாகிய 25 ஞகரவருக்கத் 

9 நன்மைபொருள்பே 10 
காப்பொடுசெங்கீரை 25 தகரவருக்கத் 9 நன்மையியற்றலும் 

41 
காலைபகன் மாலை 48 தத்தமினத்தி 40 நால்வகைப்பாவிற்கு 22 
காவலர்சாதி 21 தந்தை தாயே 25 நால்வகைப்பாவு 

22 
49 தந்தை மகப்பெயர் 20 நால்வகைவருணத் 2 
கிரிசரம்வனசரம் 41 தலைவன் செய்த 47 நாலுவருணமு 

34 
குடிநெறிமாபு 

22 
32 தன்மைமுன்னிலை 29 நாளுமோரையு 


39 


12 


காவலரினி துறத் 


56 


பன்னிருபாட்டியல் . 

- 


னு 


9, 42 


40 


நிரைநடுவாகி 13 புலவராற்றுப்படை 48 மூவசையெண்சீர் 12 
நிரைநிரை 

15 புறநிலைவாயுறை 49 மூவிரண்டே 46 
நிரைநிரைநேர்தாம் 13 பெண் மகவிற்குப் 27 மூன்றைந்தே 17 
நிரைநேர்நேர் நீண் 12 பெதும்பைக் 

33 மெய்யாமமுதின் 5 
நிரைமூன்றியைந்தது 13 பெயர் முதலெழுத்துப் 7 மேதகுசாதகம் 23 
நிரையசைமூன்று 12 பெருநிலவேந்தன் 37 மேல்கீழ்க்கணக் 51 
நிலனுமதியு 14 பேதைக்கியாண்டே 33 மேற்கணக்கெனவுங் 51 
நிலைபெறுசீர்மெய்க் 47 பேதை முதலா 

32 மைந்தர்க்காயின் 42 
நிற்பன தீக்கண 13 பொங்குகதி 

27 மொழிக்குமுத 
நீடியநாற்பத் 34 பொன்பூத்திருமணி 16 மோனையுமெதுகையுங் 29 
நீடியமானன் 12 மக்கட்கதியே 3 யாவர்செய்யுட்கு 14 
நீணெறியுவகை 

27 மக்கட்சாதி 2 யாவேயுத்திரட்டாதி 10 
நீர்க்கணநேர்நிரை 12 மகரத்தாறு 10 யானைசாய்த்த 

36 
நீரேநிலனே 13 மங்கல மமைந்த 14 யூயோவிரண்டு 10 
நூறடிச்சிறுமை 53 மங்கலமாபின் 

46 வடா அதுறை 

48 
நெடிலேழிருவகை 6 மங்கைக்கியாண்டே 33 வண்ணக 

கமென்ப 
நெடுநிலைக்கலியே 22 மடந்தைக்கியாண் 33 வரன்முறைபிறழ 30 
நெடுவெண்பாட்டின் 28 மடன்மாப்பெண்டிர் 36 வல்லினமெல்லின 40 
நெருப்பின் கண நிரை 13 மயக்கறுகொச்சகத் 35 வலங்கெழுவேந்தர் 53 
நேர்நடுவாகி 13 மலையும்யாறும் 34 வழுவாதுடையோ 42 
நேரசைமூன் 12 , 13 மலையேயாறே 35 வானவர்மக்க 

3 
நேரிசையின்னிசை 47 மறவோன்யாண்டே 33 வித்தெண்டுளி 51 
பணை முலைநயனம் 

50 மன்னர் கடவுளர் 43 வித்தேயெண்டுளி 52 
பத்தியபகரத் 10 மன்னுவதேவர் 3 விரிசடைக்கடவுளும் 26 
பத்தேயேழே 35 மனப்பெயராவன 19 விருத்தவகை 

47 
பதினாறெல்லை 34 மிகுத்தவெள்ளை 

38 விலங்குநரகும் 3 
பரிசினீட்டித்த 53 மீளியாண்டே 33 வினைசெயன் 

20 
பரிசிலையானை 43 முடியுடைவேந்தன் 19 வெண்கலியுஞ்சில 40 
பல்வகைத்தேயங் 41 முதற்கணெடுக்கு 

27 வெண்பாக்சூ.253,257 , 
பலவொன் ( சூ .160,161) முதனிரையாகி 13 330. ) பக் . 38 , 49 . 
பாட்டுடைத்தலைவ 7,32 முதனிலைபின்னெழு 32 வெண்பா முதலாக் 38 
பாதநாலுங் 41 முந்து நிரையிணைந்து 13 வெள்ளடியியலாற் 

42 
பார்ப்பாரரசர் 19 மும்மூன்றொரு 

39 வெள்ளை கலித்துறை 39 
பாலகுமார 

7 முல்லையசோகு 44 வெள்ளையகவல் 202350 
பாலன்யாண்டே 33 முற்பாட்டெடுப்பின் 12 வெள்ளையாத 50 
பாவேயினமே 44 முன்பிற்செய்யுண் 6 வெள்ளையுமகவ 22 , 39 
பிள்ளைப்பாட்டே 24 , 27 முன்னரூன்றிய 41 வெற்றிவேந்தன் 53 
பிறப்பேயோகை 28 முன்னிலையெழுத் 17 வேந்தர் கடவுளர் 

34 
பிறழவிடுவது 41 முன்னீரடியிலுங் 28 வேந்தன் வேண்டு 

31 
புரவலற்கூறி 50 ழவகைநிலனு 40 வையகமன்னவன் 49 
புரவலன்பரிசில் 47 மூவகையாய்ச்செய் 10 


